த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -728 


மூலக்கூறு அமைப்புகளைத் 
தீர்மானிக்கும் இயற்பியல் முறைகள் 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர் 
பு . க . முருகன் , எம் . ஏ . , 

வேதியியல் பேராசிரியர் , 
பொதுச் சுகாதாரப் பொறியியல் துறை , 

பொறியியற் கல்லூரி , 

சென்னை . 


13. 


ய 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கசடற 


First Edition - October, 1976 


T.N.T.B.S ( C.P. ) No. 728 


© Government of Tamilnadu 


PHYSICAL METHODS OF DETERMINING 
STRUCTURES OF MOLECULES 


P. K. MURUGAN 


Price Rs. 6-20 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and 
literature in regional languages at the 
University level, of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare (Department of Culture ), 
New Delhi. 


Printed out of the Paper allotted by 
the Government of India . 


Printed by 
KUMARAN PRESS, 
298 , Mint Street , 
Madras - 600 001 . 


பதிப்புரை 


மூலக்கூறு அமைப்புகளைத் தீர்மானிக் 
கும் இயற்பியல் முறைகள் என்ற இந் நூல் , 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
728 ஆவது வெளியீடாகும் . கல்லூரித் 
தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 
35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 
763 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் 
மைய அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத் 
தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 

வெளியிடும் திட்டத்தின் கீழ் 
வெளியிடப்படுகிறது . 


நூல்கள் 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் திறுவனம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


... 


1 
5 


*. 


17 


57 


65 


/ 
75 


113 


123 ; 


146 


1. தோற்றுவாய் ( Preface) 
2. அறிமுகம் ( Introduction ) 
3. மூலக்கூறு நிறநிரல்கள் ( Molecular Spectra ) ... 
4. ஒளி உட்கவர்தல் ( Absorption of light ) 
5. இராமன் நிற நிரல் அல்லது இராமன் விளைவு 

( Raman Spectrum or Raman Effect ) 
6. X- கதிர் விளிம்பு வளைவடைதல் ( X -Ray 

Diffraction ) 
7. எலக்ட்ரான் விளிம்பு வளைவடைதல் ( Electron 

Diffraction ) 
8 / மோலார் 

மின்முனை வாக்கமும் இருமுனை 
திருப்பு திறனும் ( Molar Polarisation and 

Dipole Moment ) 
9. காந்தச் சுழற்சி ( Magnetic Rotation ) 
10. காந்தவியல் பண்புகள் ( Magnetic Properties ) ... 
11. அணுக்கரு காந்த உடனிசைவு ( Nuclear 

Magnetic Resonance ) 
12. எலக்ட்ரான் சுழற்சி உடனிசைவு ( Electron 

Spin Resonance -NMR ) 
13. அலகு கன அளவும் மோலார் கன அளவும் 

( Specific Volume and Molar Volume ) 
14. புறப்பரப்பு இழுவிசையும் 

பேரக்காரும் 
( Surface Tension Parachor ) 
15. பாகுத்தன்மை ( Viscosity ) 
16. மோலார் ஒளிவிலகல் ( Molar Refraction ) 
17. ஒளிச் சுழற்சி ( Optical Rotation ) 

மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


149 


158 


166 


167 


170 


183 


188 / 


196 


. 
... 


204 
205 


... 


1. தோற்றுவாய் 

( Preface ) 


1-1 . அறிவியல் அடிப்படை ( Science basis ) 

புல்லும் மரனும் ஓரறிவினவே 
நந்தும் முரளும் ஈரறிவினவே 
சிதலும் எறும்பும் மூவறிவினவே 
நண்டுந் தும்பியும் நான்கறிவினவே 
மாவும் புள்ளும் ஐயறிவினவே 
மக்கள் தாமே ஆறறிவுயிரே 
ஒருசார் விலங்கும் உளவென மொழிப 


என்பது தொல்காப்பியச் சூத்திரம் . எனவே , ஆறாம் அறிவாம் 
பகுத்தறிவின் துணைகொண்டு , மற்ற யாவற்றையும் தன் / மக்கள் 
நல்வாழ்வுக்குப் பயன்படுத்தும் திறம் மனித இனத்துக்கே உரியது . 
இதுபற்றியே ஒளவையும் • அரிது அரிது மானிடராய்ப் பிறத்த 
லரிது என்றார் . இத்தகைய அறிவின் இயலே அறிவியல் 
( அறிவு + இயல் ) எனப்படும் . 


சுவைஒளி ஊறுஓசை நாற்றமென் றைந்தின் 
வகைதெரிவான் கட்டே உலகு 


என்பது வள்ளுவம் . ஐம்பொறிகளால் , ஐம்புல அறிவு பெறுதல் 
மக்களுக்கும் மாக்களுக்கும் ஒப்ப இயலுவதாகும் . ஆயினும் , 
அவற்றை வகை தெரியும் ஆறாம் அறிவு மனிதனுக்கு மட்டுமே 
உரியது . எனவேதான் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் 
அடங்கியது உலகம் . 


இயற்கையிலேயே அமைந்துவிட்ட பகுத்தறிவை மனித 
இனத்தில் குழந்தையாக இருக்கும்போதே காணலாம் . வயது 
அதிகரிக்கும்போது , குழந்தை உருவத்தில் வளரும்போது சூழ் 
நிலைக்கேற்ப அறிவும் வளர்கிறது . ஆகவே , அறிவியலின் தோற்றம் 
யாது ? அடிப்படை யாது ? 

என்ற வினாக்களுக்கெல்லாம் 
விடை , அறிவு வளரத் தொடங்கும்போதே அறிவியலும் வளர் 
கிறது என்பதேயாகும் . எடுத்துக்காட்டாக , ஒரு குழந்தை தன்னை 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


அறியாமல் தீயில் விரலை வைத்துவிட்டது என்று வைத்துக் 
கொள்வோம் . சுடுகின்ற உணர்வால் , அடுத்த முறை அது 
தீயைத் தொடாது . ஆயினும் , அதனைத் தொடாமலே எங்ஙனம் 
பயன்படுத்தலாம் என்பதற்கு வகையறியத் தொடங்கும் . 
இதனையே அறிவியல் என நாம் கொள்ளலாம் . வளர்ந்துவிட்ட 
அறிவியல் முறைகளில் சோதனை ( Experiment ) , நோக்குதல் 
(காணுதல் ) ( Observation ) , தீர்மானம் ( Inference ) STOP 
மூன்றுக்கும் இதனை யே எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் . 


குழந்தை தீயைத் தொடல் - சோதனை ; தீச்சுடல் - காணு 
தல் ; தீயென்றால் சுடும்- தீர்மானம் . 


1-2 . பகுப்பும் தொகுப்பும் ( Analysis and Synthesis ) 
| அறிவியலின் அடுத்த படி பகுப்பு முறையாகும் ( Analysis ) 

ஒரு குழந்தையினிடத்தில் , ஒரு பொம்மையைக் கொடுத்தால் 
அஃது அதனை ஆவலாகப் பெற்றுக் கொள்ளும் . சிறிது நேரம் 
உற்றுக் கவனிக்கும் . பின்னர் விளையாடும் . அடுத்து அதனைப் 
பகுதி பகுதியாகப் பிரிக்கும் . பிரித்த பின்னர்த் தொகுக்க 
ஆரம்பிக்கும் . தொகுக்கும் முயற்சியிலும் வெற்றி பெற்றுவிட்டால் 
அதன் மகிழ்ச்சிக்கு எல்லையே இராது . இதுவே அறிவியலின் 
தத்துவம் ; வாழ்க்கைத் தத்துவமுமாகும் . 


வாழ்க்கையில் மனிதன் ஒரு செயலைச் செய்யும்போது 
ஆய்ந்து செய்கிறான் . வெற்றி பெற்றால் மகிழ்கிறான் . தோல்வி 
கண்டால் துவள்கிறான் . தோல்விகளையும் வெற்றிப் படிகளாகக் 
கருதி , 

முயன்று முன்னேறுபவனையே அறிவிற் சிறந்தவன் 
என்கிறோம் . ஆகவே , மனித இனத்திலுள்ள அனைவரும் 
அறிவியலாளர் களே . அதனைச் சரிவரப் பயன்படுத்தாதவர்கள் 
அறிவு இயலார்கள் இலார்கள் . 

மேலே கண்ட மேற்கோள் , ஓர் அறிவியலாளருக்கு , குறிப் 
பாக வேதியியலாளருக்குப் பொருந்துகிறதா எனப் பார்ப்போம் , 
ஒரு வேதியியலாளரிடம் ஒரு பொருளைக் கொடுத்தால் , அவர் 
அதனை முதலில் வாயு , நீர்ம , திண்ம நிலைகளில் ஏதேனும் 
ஒன்றாகக் கொள்வார் . திண்மமாயின் அஃது எவ்வகைப் படிக 
உருவமுடையது என ஆய்வார் . 


அதன் பின் அது தனிமமா , சேர்மமா என அறிவார் . சேர்ம 
மாயின் அதில் அடங்கியுள்ள தனிமங்களைக் கண்டறிவார் . ஒவ் 
வொரு தனிமமும் எவ்வளவு சதவிகிதமுள்ளது என ஆய்வார் , 


தோற்றுவாய் 


அதனின்றும் முற்றுறா வாய்பாட்டைப் பெறுவார் . பின் மூலக்கூறு 
எடை கண்டு , அதன் வழி மூலக்கூறு வாய்பாட்டை அறிவார் . 
வின்னர் அச் சேர்மத்தின் அமைப்பு வாய்பாட்டை அறிவார் . 
அமைப்பு வாய்பாட்டை அறிவதற்கு இயற்பியல் , வேதியியல் 
பண்புகள் உதவுகின்றன . அல்லது பண்புகள் தெரிந்தால் 
அவற்றின் அடிப்படையில் 

அமைப்பைத் தீர்மானிக்கலாம் . 
இங்ஙனம் 

சேர்மத்துக்கு அமைப்பை நிறுவிவிட்டால் 
அதனோடு தொடர்புடைய பல சேர்மங்களையும்பற்றி அறிவது 
எளிதாகிறது . இதனையே பகுப்பாய்வு ( Analysis ) என்கிறோம் . 
இங்ஙனம் நிறுவிய அமைப்பு சரியென உறுதிப்படுத்துவதற்கு , 
அச் சேர்மத்தைத் • தனிமங்களினின்றும் தொகுத்துப் பெறல் 
வேண்டும் . இதனைத் தொகுப்பாய்வு ( Synthesis ) என்கிறோம் . 
பகுப்பாய்வும் தொகுப்பாய்வும் சோதனையின் இரு கண்கள் . 
சோதனையே அறிவியலின் துணை ( Experiment is the handmaid 
of science ) என்பர் . அஃதாவது அறிவியல் வளர்ச்சிக்குச் 
சோதனைகள் மிக இன்றியமையாதவை . 


1-3 . அறிவியலாளர்கள் மனத்தில் 

கொள்ள வேண்டியவை 
( The important points which a scientist has to bear in 

mind ) 
இத்தகைய ஆய்வாளர்கள் மனத்தில் கொள்ளவேண்டிய 
ஒரு கருத்தினை ஷில்லர் ( Schiller ) என்பார் அழகாகக் கூறுகிறார் : 

Man s work must ever end in failure 

unless it bears the stamp of mind . 
The head must plan with care and thought 
before the hand can execute . 

- Schiller . 


மனிதனின் மனத்தில் எண்ணங்கள் ஆழ்ந்து , முத்திரையுடன் 
பதிந்திராவிட்டால் அவன் செய்யும் பணிகள் யாவும் தோல்வியே 
காணும் . எனவே , கையால் செயல்படுவதற்குமுன் , மூளையால் 
சிந்தித்துக் கவனமாகத் திட்டமிடல்வேண்டும் . இஃது அறிவியல் 
ஆய்வாளர்களுக்கு மட்டுமன்றிப் பொதுவாக யாவர்க்கும் பொருந் 
தும் . இதனையே வேறுவிதமாகச் சொன்னால் எந்தப் பணியையும் 
தீவிரமாகச் சிந்தித்துச் செயல்படும் யாவரும் அறிவியலாளர்களே . 
இதனையே அறிவியல் முறை ( Scientific method ) என்று கூறு 
கிறோம் . ஒரு காலத்தில் கலைகள் ( Arts ) என்று சொல்லப்பட்டவை 
வெல்லாம் இன்று அறிவியல் ( Science ) எனப்படுகின்றன . அதன் 
அடிப்படை , அவை யாவும் அறிவியல் முறையிலேயே இன்று 
சிந்திக்கப்படுவதேயாகும் . 


4 . 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பதற்கிலக்கண 
மாகிய , 

அணுவைத் துளைத்தேழ் கடலைப் புகட்டிக் 
குறுகத் தறித்த குறளில் 


வள்ளுவப் பெருமானார் மேற்கூறிய , ஷில்லரின் கருத்தை 
‘ எண்ணித் துணிக கருமம் என மிக அழகாகக் குறிப்பிடுகின்றார் . 


மூலக்கூறு அமைப்புகளைத் தீர்மானிக்கும் இயற்பியல் முறை 
களில் , இக் கருத்துகள் மனத்தில் கொள்ளப்படவேண்டியவை 
எனும் காரணத்தாலேயே இத் தோற்றுவாய் தரப்பட்டுள்ளது . 


2. அறிமுகம் 

( Introduction ) 
2.1 . மூலக்கூறு அமைப்பின் இன்றியமையாமையும் அமைப் 

புக் கொள்கையும் (Importance of Molecular structure 

and Structural theory ) 
வேதியியலில் ( குறிப்பாகக் கரிம வேதியியலில் ) மூலக்கூறு 
களின் அமைப்பை அறிவது மிக இன்றியமையாதது . அதாவது , 
மூலக்கூறில் - அணுக்கள் எங்ஙனம் அமைந்துள்ளன என்பதை 
-அறிவதாகும் . வேதியியலின் அடிப்படையே அமைப்புக் 
கொள்கைதான் ( Structural theory ) . இக் கொள்கையின் அடிப் 
படையில்தான் , பல்லாயிரக்கணக்கான சேர்மங்களைப்பற்றிய , 
கோடிக்கணக்கான உண்மைகள் ஒருங்கு திரட்டப்பட்டு , 
ஒழுங்குற அமைக்கப்பட்டுள்ளன . எனவே , இவ் வடிப்படையில் 
பல்வேறு உண்மைகளை விளக்குவதும் , தெளிவாக அறிந்து 
கொள்வதும் எளிதாகும் . அமைப்புக் கொள்கை , இயற்கையில் 
அணுக்கள் எங்ஙனம் அமைந்து மூலக்கூறுகளைக் கொடுக்கின்றன 
எனும் உண்மைகளின் கோர்வையாகும் . 

அணுக்கள் 
ஒன்றுடனொன்று எங்ஙனம் இணைந்துள்ளன , அவற்றை இணைத் 
துள்ள எலக்ட்ரான்களுடன் அவை எங்ஙனம் இணைந்துள்ளன 
என்பவற்றை விளக்குவதும் இக் கொள்கையின் நோக்கமாகும் . 
மேலும் , மூலக்கூறுகளின் உருவங்கள் , அளவுகள் அல்லது 
பருமன் கள் , அவற்றில் எலக்ட்ரான்கள் பரவியுள்ள விதம் 
ஆகியவற்றையும் இக் கொள்கை விளக்குகிறது . 

ஒரு மூலக்கூறு , ஒரு படம் ( Picture ) அல்லது மாதிரியால் 
( Model ) குறிக்கப்படுகிறது . அணு உட்கருக்கள் , எழுத்துகள் 
அல்லது மர உருண்டைகளாலும் , அவற்றை இணைக்கும் எலக்ட் 
ரான்கள் கோடுகள் அல்லது புள்ளிகள் அல்லது 

புள்ளிகள் அல்லது மரக்குச்சி 
களாலும் இரும்புத் தண்டுகளாலும் , ஆப்புகளாலும் குறிக்கப் 
படுகின்றன . அவை எவற்றைக் குறிப்பிடுகின்றன என்பதை 
அறிந்து கொண்டால் தான் இத்தகைய படங்களும் மாதிரிகளும் 
தமக்குப் பயன்படும் . அமைப்புக் கொள்கையின் அடிப்படையில் 
விளக்கப்பட்டால் , அவை குறிக்கும் மூலக்கூறுகளைப்பற்றிய 
மிகப் பெருமளவு உண்மைகளை நாம் அறியமுடியும் . எடுத்துக் 
காட்டாக , மூலக்கூறுகளை 

எங்ஙனம் பெறலாம் , 

அவற்றின் 


6 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


உருகுநிலை , கொதி நிலை , ஒப்படர்த்தி ( Specific gravity ) எந்தெந்தக் 
கரைப்பான்களில் அவை கரையும் , ஒரு சேர்மம் நிறமுடையதா , 
நிறமற்றதா என்பவை போன்ற பௌதிகப் பண்புகளைப்பற்றியும் , 
எந்தெந்தச் சேர்மங்களுடன் வினைபுரியும் , வினைகளின் விளைவாகக் 
கிடைக்கும் பொருள்கள் , வினை ( நிகழ் ) வேகம் ஆகியவை போன்ற 
வேதிப் பண்புகளைப்பற்றியும் நாம் அறிவது எளிதாகும் . நாம் 
முன் கண்டறியாத ஒரு சேர்மத்தின் அமைப்பு வாய்பாட்டையும் ,. 
அவ் வாய்பாடு விளக்கும் உண்மைகளையும் நாம் அறிந்தால் 
அனைத்துப் பண்புகளையும் தானாகவே அறியலாம் . 


2-2 . வேதிப் பிணைப்பு ( Chemical bond ) 

மூலக்கூறுகளின் அமைப்பைப் பற்றிய எந்த ஒரு விளக்கமும் 
வேதிப் பிணைப்புகளை அறிவதில் தொடங்கவேண்டும் . இவ் 
வேதிப் பிணைப்புகள் ஒரு மூலக்கூறில் அணுக்கள் எத்தகு விசை 
களால் ( Forces ) பிணைக்கப்பட்டுள்ளன என்பதனைக் குறிப் 
பவையேயாகும் . 1926 ஆம் ஆண்டுக்கு முன் வேதிப் 
பிணைப்புகளை இரு முக்கிய வகைகளாகப் பிரித்தார்கள் . அவை 
யாவன : 

( 1 ) மின்வலுப் பிணைப்பு ; 
( 2 ) சகவலுப் பங்கீட்டுப் பிணைப்பு - இதன் தனிவகை ஈதல் 

பிணைப்பு ( Co - ordinate covalent bond ) . 
இவற்றைப்பற்றித் தெளிவாக ஏற்கெனவே நாம் அறிவோம் . 


1926 ஆம் ஆண்டில் ஜூரிச் பல்கலைக் கழகத்தைச் சேர்ந்த , 
எர்வின் ஷ்ராடிஞ்சர் ( Schrodinger ) என்பவர் மிகப் பயனுடைய 
க்வான்டம் இயக்கவியல் ( Quantum mechanics ) கொள்கையைக் 
கொடுத்தார் . சக்தியின் . அடிப்படையில் எலக்ட்ரான்கள் 
நகர்வதை விளக்கக் கணித வாய்பாடுகளைக் ( Mathematical 
expressions ) கொடுத்தார் . அவற்றிற்கு அலைச் சமன்பாடுகள் 
( Wave equations ) என்று பெயர் . அலைச் சமன்பாடுகள் எனம் 
பெயர் வரக் காரணம் , எலக்ட்ரான்கள் துகள்களின் பண்புகளை 
மட்டுமன்றி , அலைகளின் பண்புகளையும் கொண்டவை எனும் 
அடிப்படையில் பெறப்பட்டதே . 


இச் சமன்பாடுகள் மிகச் சிக்கலானவை . அவற்றிற்கான 
சரியான தீர்வைக் காண்பது எளிதன்று . எனவே , தோராயமான 
தீர்வுகளைக் காணும் முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன . 
தோராயத் தீர்வுகளுக்கு அலைப் பண்புகள் அலைக்காரணிகள் 
( Wave functions ) என்று பெயர் . இத் தீர்வுகள் தோராயமானவை ) 


அறிமுகம் 


7 


எனினும் , க்வான்டம் இயக்கவியல் கொள்கை , இக் காலத்தில் 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகளுடன் மிகவும் ஒத்துள்ளது . 
எனவே , இஃது அணுக்கள் , மூலக்கூறுகள் ஆகிய வற்றின் 
அமைப்பை அறிந்து கொள்வதில் பயனுடைய முறை என ஏற்றுக் 
கொள்ளப்பட்டுள்ளது . இக் கொள்கையின் பயனை 

விளக்க 
சி.ஏ. கூல்சன் ( C. A. Coulson , London , 1951 ) என்பாரின் 
கூற்றினை அறிதல் நலம் . 


அணுக்கள் , மூலக்கூறுகள் ஆகியவற்றில் ஆழ்மட்டத்தில் 
என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை அலை இயக்கவியல் 
நமக்குப் படம் பிடித்துக் காட்டுகிறது . 


ஆய்வு செய்யும் வேதியியலாளரின் கருத்துகளையும் , ஆய்வுக் 
கூடங்களிலேயே வாழ்நாள் முழுவதையும் கழித்து , அவர்கள் 
கண்டுபிடித்த உண்மைகளிலேயே , ஆக்கக் கருத்துகளிலேயே , 
தங்கள் சிந்தனையைச் செலுத்தியவர்களின் கற்பனையாலும் கண்ட . 
கருத்துகளையும் உள்ளடக்கியது இக் கொள்கை . 


2-3 . அமைப்பை அறிவதில் மறுமலர்ச்சி (Renaissance in 

determining structures )) 
தொடக்க நிலையில் , ஒரு தெரியாத கரிமச் சேர்மத்தைப்பற்றி 
அஃது என்ன எனும் வினாவுக்கு விடை காணுவதில் கையாளும் 
ஒழுங்கான முறைகளைப் பார்த்தோம் . இதில் இன்றியமையாத 
படியான அமைப்பை அறிவதில் ( அறியாத ஒரு சேர்மத்தைப் 
பிரித்தெடுத்துத் தூய்மைப்படுத்துவது முதல் , தூய்மையான 
மாதிரியுடன் ( Authentic sample ) ஒப்பு நோக்குவது வரை ) 
இரண்டாம் உலகப் போர்க் காலம் தொட்டு , கருவிகளின் உதவி , 
வேதி யல் முறைகளில் ஒரு வியத்தகு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி 
புள்ளது . இக் கருவிகள் , சோதனைகளை விரைவில் முடிக்க 
உதவுவது மட்டுமன்றி , முன்னால் இயலாதவற்றையும் செய்வதில் 
துணைபுரிகின்றன . பண்புகளில் 

மிக 

ஒத்த சேர்மங்களின் 
சிக்கலான கலவைகளைப் பகுத்தறிவதிலும் இக் கருவிகள் உதவு 
கின்றன . முன்பெல்லாம் கற்பனை செய்துகூடப் பார்க்கமுடியாத 
அளவுக்கு இப்போது தெளிவான அமைப்பு விளக்கங்களை இவை 
தருகின்றன . மிகக் குறுகிய ஆயுட்காலமுடைய வாழ்நாளுடைய 

டை நிலைப் பொருள்களைக் கண்டு அறிவதிலும் ( Detection and 
study ) , அவற்றின் செறிவை அறிவதிலும் இவை பயன்படு 

முன்பெல்லாம் இத்தகு இடைநிலைப் பொருள்கள் 
உண்டாகின்றனவா என்பதே கற்பனைக்குரியதொன்றாகத்தான் 
இருந்தது . 


கின்றன . 


8 

மூலக்கூறு அமைப்புகளை இயற்பியல் முறைகள் 
2-4 . இயற்பியல் பண்புகளுக்கும் , அமைப்புக்கும் உள்ள 

தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் முயற்சி - வரலாறு 
( History of the attempts of correlating physical 

properties and chemical constitution) 
மூலக்கூறு - அமைப்புகளைத் தீர்மானிக்கும் இயற்பியல் முறை 
களைப்பற்றித் தெளிவாக அறிந்து கொள்வதற்குமுன் , இயற்பியல் 
பண்புகளுக்கும் அமைப்புக்கும் உள்ள தொடர்புகளை ஒழுங்கு 
படுத்தும் முயற்சியின் வரலாற்றைச் சுருக்கமாக அறிந்து 
கொள்வது நலம் பயக்கும் . 

இத்தகைய முயற்சி கி . பி . 1805 ஆம் ஆண்டு முதலே 
தொடங்கியது . அவ்வாண்டு கே லூசாக் ( Gay Lussac ) என்பவ 
ரால் கொடுக்கப்பட்ட வாயு பருமன் விதி , வாயுக்களின் பரும 
னுக்கும் பண்புக்கும் உள்ள தொடர்பினை விளக்குகிறது . 1815 - ல் 
மிட்ஸ்செர்லிஷ் ( Mitscherlisch ) ஒத்த படிக உருவுடைமை 
( Isomorphism ) விதியைக் கொடுத்தார் . இதன்படி , ஒத்த படிக 
உருவுடைய சேர்மங்கள் ஒத்த பண்புகளைக் கொண்டிருக்கும் . 

1831 - ல் நியூமென் ( Neuman ) - என்பவர் மூலக்கூறு வெப் 
பத்தையும் வேதியியல் அமைப்பையும் தொடர்புபடுத்தினார் . 
எனினும் , முறையான முயற்சி 1855 - ல் கோப் ( Kopp ) என்ப 
வரால் தொடங்கப்பட்டது . அவர் மூலக்கூறு பருமனுக்கும் வேதி 
யியல் அமைப்புக்கும் உள்ள தொடர்பினை ஆய்ந்தார் . 

1863 - ல் க்ளேட்ஸ்டோனும் ( Gladstone ) , டேலும் ( Dale ) 
நீர்மங்களின் ஒளி விலகல் எண்ணுக்கும் ( Refractive Index) 
அமைப்புக்கும் உள்ள தொடர்பை ஆய்ந்தனர் . 

1880 - ல் ப்ரூல் ( Bruhl ) இத் துறையில் விரிவான ஆய்வுகள் 
நிகழ்த்திப் பல அமைப்புகளைத் தீர்மானித்தார் . 

1915 - ல் பயட் ( Biot ) என்பவர் கரிமச் சேர்மங்களில் ஒளி 
சுழற்சியைக் கண்டார் . எனினும் , 1874 - ல் தான் இதற்கான 
விளக்கம் வேன்ட் ஹாஃப் ( Van t Hoff ) , லீபெல் ( Le Bel ) ஆகி 
யோரால் கொடுக்கப்பட்டது . 

1876 - ல் மார்க்கோனி காஃப் ( Markownikoff ) , ஒரு நேர்ச் 
சங்கலி அமைப்பு கிளைச் சங்கிலி அமைப்பாக மாற்றப்படும் 
பொழுது , உருகு நிலை உயர்வதைக் கண்டார் . 

1887 - ல் பேயர் ( Bayer ) என்பவர் , சீர்மை அமைப்புச் 
சேர்மங்கள் சீர்மை அமைப்பற்ற சேர்மங்களைக் காட்டிலும் அதிக 
உருகு நிலையுடையவை எனக் கண்டறிந்தார் . 


9 


அறிமுகம் 


1860 - ல் மெண்டலீஃப் ( Mendeleef ) , நீர்மத்தின் புறப் பரப்பு 
- இழுவிசைக்கும் அமைப்புக்கும் 

உள்ள 

தொடர்பைக் கண் 
டறிந்தார் . 


1884 - ல் ஷிஃப் ( Schiff ) , நீர்மங்களின் புறப் பரப்பு இழு 
விசைக்கும் அமைப்புக்கும் உள்ள ஒரு வியத்தகு தொடர்பினைக் 
* கண்டறிந்தார் . 


1893 - ல் ராம்சே ( Ramsay ) . ஷீல்ட்ஸ் ( Schields ) ஆகியோர் 
மூலக்கூறு புறப் பரப்புச் சக்திக்கும் நீர்ம மூலக்கூறு இணக்கத் 
துக்கும் உள்ள தொடர்பைக் கண்டனர் . 


1923 - ல் மேக்ளியாட் ( Mac Leod ) சாதாரண நீர்மங்களின் 
புறப் பரப்பு இழுவிசைக்கும் அவற்றின் அடர்த்திக்கும் உள்ள 
தொடர்பைக் கண்டறிந்தார் . 


1924 - ல் சக்டன் ( Sugden) , பேரக்கார் ( Parachor ) என்னும் 
பண்பை வரையறுத்தார் . இப் பண்பு பல நீர்மங்களின் அமைப்பு 
களைக் கண்டறிவதில் மிக்க உறுதுணையானது . 


1861 - ல் கிரஹாம் ( Graham ) நீர்மங்களின் பாகுத் தன்மை 
யைப்பற்றிய ஆய்வுகளைத் தொடங்கினார் .. 


1878 - ல் ப்ரிப்ரேம் ( Pribram ) , ஹேண்ட் ( Handt ) ஆகியோர் 
இப் பண்புக்கும் அமைப்புக்கும் உள்ள ஒரு தோராயமான 
தொடர்பினை அறிந்தனர் . 


1894 - ல் தோர்ப் ( Thorpe) , ரோட்ஜர் ( Rodger ) ஆகியோரும் 
1909 - ல் டன் ஸ்டனும் ( Dunsten ) நீர்மங்களின் பாகுத்தன்மை 
யானது ஒரு கூட்டுத்தொகைப் பண்பு என ஐயமற நிறுவினர் . 


மை 


1881 - ல் வான் ரீஸ் ( Von Reiss ) கரிமச் சேர்மங்களின் 

வெப்பம் / கனல் ஏற்புத் திறன் ( Specific heat ) - ஓர் 
அமைப்புசார் பண்பெனக் காட்டினார் . 1882 - ல் பெர்க்கின் 
( Perkin ) பல கரிமச் சேர்மங்களின் அமைப்புக்கும் அவற்றின் 
--காந்தச் சுழற்சிக்கும் உள்ள தொடர்பை விளக்கினார் . 1845 - ல் 
ஃபேரடே ( Faraday ) அனைத்துச் சேர்மங்களும் காந்தப் பண் 
புடையவை எனக் கண்டார் . பின்னர் இப் பண்பு , ஃபெர்ரோ 
காந்தப் பண்பு ( Ferromagnetism ) , பேரா காந்தப் பண்பு ( Para 
magnetism ) , டயா காந்தப் பண்பு ( Diamagnetism ) என மூவகைப் 
படுத்தப்பட்டது . அண்மைக் காலமாக , மூலக்கூறு காந்த 


10 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


ஏற்புத் திறன் ( Molecular magnetic susceptibility ) அளவுகள் , 
மூலக்கூறுகள் எளிய மற்றும் சிக்கலான அயனிகளின் எலக்ட்ரான் 
அமைப்பைக் கண்டறிவதில் பயன்படுத்தப்படுகின்றன . 

1868 - ல் லிபர்மேன் ( Libermann ) , 1878 - ல் விட் ( Witt ) , 
1886 - ல் ஆர்ம்ஸ்ட்ராங் ( Armstrong ) ஆகியோரும் , ஏனைய 
பலரும் நிறத்துக்கும் அமைப்புக்கும் உள்ள தொடர்பினை 
ஆய்ந்தனர் . இக்காலக் கொள்கையின்படி , அனைத்துச் சேர்மங் 
களும் ஒளி உட்கவர் தன்மையுடையவை . கட்புலனாகும் பகுதியில் 
( Visible region ) ஒளி உட்கவரப்பட்டால் , பொருள் நிறமுடைய 
தாகக் காணப்படுகிறது . புலனாகா , புற ஊதா ( Ultra violet ) 
போன்ற பகுதிகளில் ஒளி உட்கவரப்பட்டால் , பொருள் நிறமற்ற , 
தாகக் காணப்படுகிறது . விட் ( Witt ) என்பவர் , நிறமுண்டா 
வதற்குச் சில தொகுதிகளே காரணமெனக் காட்டினார் . 

ஒத்த அமைப்புடைய சேர்மங்கள் , ஒத்த உட்கவர் நிறநிரல் 
( Absorption spectra ) உடையவை எனும் ஹார்ட்லியின் ( Hartley ) 
கொள்கை 1879 - ல் கொடுக்கப்பட்டது . இது பல சேர்மங்களின் 
மூலக்கூறு அமைப்புகளைத் தீர்மானிப்பதில் உதவியது . 


1859 - ல் புன்சன் ( Bunsen ), கிர்ச்சாஃப் ( Kirchoff ) 
ஆகியோரால் கண்டறியப்பட்ட வரி நிறநிரல் ( Line spectrum ) 
தனிமங்களைக் கண்டறிவதில் (Detection and study ) பயன்பட்டது . 


புலனாகும் பகுதி , புலனாகா புற ஊதாப் பகுதி , புறச் சிவப்பும் . 
பகுதி ஆகியவற்றின் உட்கவர் நிறநிரல்கள் , அமைப்பைத் தீர்மா 
னிப்பதில் பெரும் பயனுடையவை . 

1928 - ல் சர் சி.வி. ராமன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட 
இராமன் விளைவு , அமைப்புகளைத் தீர்மானிப்பதில் மிக விரிவாகப் 
பயன்படுத்தப்படுகிறது . 

1910 - ல் லூயி , சக வலுப் பிணைப்புண்டாகும்போது , பிணைப் 
பில் சம்பந்தப்பட்ட அணுக்களுக்கிடையில் எலக்ட்ரான்கள் , சம 
மாகப் பங்கிடப்படுவதில்லை என நினைத்தார் . 1912 - ல் டிபை . 
என்பவர் , இங்ஙனம் உண்டாகும் மூலக்கூறுகள் , நிலைத்த இரு மின் 
முனையுடையவை எனக் கூறினார் . இரு மின்முனைத் திருப்புத் 
திறன்களின் ( Dipole moment ) அளவுகள் , பல சேர்மங்கள் , 
தொகுதிகள் ஆகியவற்றின் அமைப்பை அறிவதில் பயன்படு 
கின்றன . 

1895 - ல் ரான்ட்ஜன் ( Rontgen ) X- கதிர்களைக் கண்டு 
பிடித்தார் . 


அறிமுகம் 


1912 - ல் லவே ( Laue ) X- கதிர்களால் படிகங்களைப் பகுத்- 
தறியும் முறையைக் கண்டார் . இம்முறை W. H. பிரேக் ( W. H. 
Bragg ) . W.L. பிரேக் ( W.L. Bragg ) ஆகியோரால் சீர்படுத்தப் 
பட்டது . X- கதிர் சோதனைப் படிகங்களின் அமைப்பைப்பற்றிய 
மிகப் பயனுடைய 

விவரங்களை நமக்குக் கொடுத்திருக்கிறது . 
மூலக்கூறுகளில் அணுக்களின் அமைப்பு , அணுக்களின் இடைத் 
தூரம் போன்ற விவரங்களை இது தருகிறது . இதற்கு X- கதிர் 
விளிம்பு வளைவடைதல் ( X -ray diffraction ) என்று பெயர் . 


1930 - ல் வீர்ல் ( Wierl ) என்பவர் X- கதிர்களுக்குப் பதிலாக .. 
விரைவான எலக்ட்ரான்களைப் ( Fast moving electrons or cathode 
rays ) பயன்படுத்தினார் . , இதற்கு எலெக்ட்ரான் கதிர்விளிம்பு வளை 
வடைதல் ( Electron difffraction or cathode rays diffraction )) 
என்று பெயர் . மூலக்கூறுகளின் பருமன் , உருவம் ஆகியவற்றை - 
அறிவதில் கதிர் விளிம்பு வளைவடைதல் முறையினும் இது மிகத் . 
துல்லியமானது . கரைதிறனும் , அமைப்புடன் ஓரளவு தொடர் 
புடையது . 


2-5 . இயற்பியல் பண்புகளை வகைப்படுத்துதல் ( Classification . 

of physical properties ) 


2-5.1 . அறிமுகம் ( Introduction ) 

மூலக் கூறு அமைப்புகளை அறிவதில் உள்ள பல்வேறு 
படிகள் : ( 1 ) பருமனை அறிதல் , ( 2 ) உருவத்தை அறிதல் , 
(3 ) அதில் அடங்கியுள்ள அணுக்களின் வடிவமைப்புகளை 
அறிதல் ஆகியவையாகும் . இதற்காகப் பிணைப்புகளின் நீளம் , 
அல்லது அணு இடைத்தூரம் , பிணைப்புக் கோணங்கள் ஆகிய - 
வற்றை அறிதல் வேண்டும் . அணு , போன்றவற்றின் இயக்கங்கள் , 
அணுக் கருக்களைச் சுற்றி எலக்ட்ரான் பரவியுள்ள விதம் ஆகிய 
வற்றையும் அறிதல் வேண்டும் . இவற்றை அறிவதற்கான அறி 
முறை முயற்சி எளிய ஈரணு மூலக்கூறுகளுக்குக்கூடச் சிக்கலைத் 
தீர்க்காது . மாறாக வேதியியற் பகுப்பு , மூலக்கூறு 
கண்டறிதல் ஆகியவை மூலக்கூறின் இயைபைக் காட்டும் . 
அதன் வேதியியல் பண்புகளை அறிந்தால் , அணுக்கோவை 
அல்லது அணுக்கள் அமைந்துள்ள முறையைக் கொடுக்கும் . 
இவை மூலக் கூறின் முழு அமைப்பை நமக்குத் தரமாட்டா . மூலக் 
கூறின் வடிவமைப்பைப்பற்றிய விவரங்களைப் பெற இயற்பியல் 
பண்புகளையே நாம் நாடவேண்டும் . அத்தகைய பண்புகளில் 
சில : ஒளி விலகல் , கதிர் உட்கொள்ளல் அல்லது வெளிவிடல் 
( மூலக்கூறு நிறநிரல் ) , மின் முனைவாக்கம் போன்றவை ; இவை 


எடை 


12 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


மட்டுமன்றி , அடர்த்தி , பாகுநிலைக் குணகம் , 

மேற்பரப்பு 
இழுவிசை போன்றவையும் ஆங்காங்கே 

ஆங்காங்கே பயன்படு கின்றன . 
* எனவே , இப் பண்புகளைத் தனித்தனியே அறிவதற்கு முன் , பண்பு 
களைப் பொதுவாக வகைப்படுத்துவது எங்ஙனம் என்பதைக் 
காண்போம் . 


2-5.2 . பண்புகளின் வகைகள் ( Classes of Properties ) 

மூலக்கூறுகளின் இயைபுகள் , அமைப்புகள் ஆகியவற்றை 
அறிவதில் பயன்படும் இயற்பியல் பண்புகளை நான்கு வகை 
-களாகப் பிரிக்கலாம் : 


2.5.2.1 . கூட்டுத் தொகைசார் பண்புகள் 

( Additive 
properties ) 

எந்த ஓர் இயற்பியல் அல்லது வேதியியல் நிலையில் இருந் 
தாலும் , தனித்த அணுவின் மாறாத பண்புக்குக் கூட்டுத் 
தொகைசார் பண்பு என்று பெயர் . எடுத்துக்காட்டாக , ஓர் 
அணுவின் பொருள் திணிவு 

அல்லது எடை மாறாதது . 
எனவே , ஒரு பொருளின் மூலக்கூறு எடையைக் கண்டறிய , அம் 
* மூலக்கூறில் அடங்கியுள்ள பல்வேறு அணுக்களின் அணு 
எடையைக் கூட்டினால் போதுமானது . இதுபோலவே மூலக்கூறு 
வெப்பம் , கதிரியக்கம் ஆகியவையுமாகும் . 


2-5.2.2 . 

தூய அமைப்புசார் பண்புகள் ( Purely constitutlve 
properties )) 
இவை முழுவதும் 

அணுக்கள் அமைந்த முறையைப் 
பொறுத்தவையேயன்றி , எண்ணிக்கையைப் பொறுத்தவை 
-அல்ல . எடுத்துக்காட்டாக , ஒளியியற் சுழற்சிப் பண்பு , மூலக் 
கூறின் சமச் சீரற்ற தன்மையை மட்டும் பொறுத்தது . சமச் 
சீரற்ற கரி 

கரி அணுவைக் கொண்ட அனைத்துச் சேர்மங்களும் 
இப் பண்பைக் கொண்டுள்ளன . 
* 2.5.2.3 . அமைப்பையும் , கூட்டுத்தொகையையும் சர் 

பண்புகள் ( Constitutive and additive properties )) 

இவை கூட்டுத் தொகைசார் பண்புகள் தாம் எனினும் ,, 
அணுக்கள் அமைந்த முறையின் அடிப்படையில் பண்புகள் சிறிது 
மாற்றம் பெறுகின்றன . எடுத்துக்காட்டாக , ஹைட்ராக்சில் 
தொகுதியில் ( OH ) ஆக்சிஜனின் அணு கன அளவு 7.8 ஆனால் 
கீட்டோன் தொகுதியில் > C = 0 அதன் அணு கன அளவு 12.2 . 
" பேரக்கார் , மோலார் , ஒளிமுறிவு எண் , மோலார் பாகு நிலை எண் 
ஆகியவை மேலும் சில மேற்கோள்களாகும் . 


அறிமுகம் 


13 


2-5.2.4 . எண்ணிக்கைசார் பண்புகள் ( Colligative properties ) . 

இவை மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை மட்டும் பொறுத் 
தவை . அவற்றின் தன்மையையோ அளவையோ பொறுத்தவை 
அல்ல . எடுத்துக்காட்டாகத் திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் 
எந்த வாயுவாயினும் ஒரு 

ஒரு கிராம் மூலக்கூறு எடை ஏற்றுக் . 
கொள்ளும் கன அளவு 22.4 லிட்டர்கள் ஆகும் , எனவே , வாயு 
கன அளவு ஓர் எண்ணிக்கைசார் பண்பாகும் . ஏனெனில் , எந்த 
வாயுவுக்கும் ஒரு கிராம் மூலக்கூறு வாயுவிலுள்ள மூலக்கூறுகளின் 
எண்ணிக்கை சமமாகும் ( அவொகேட்ரோ எண் : 6.023x1023 ) . 


சவ்வூடு பரவல் அழுத்தம் , உறைநிலைத் தாழ்வு , கொதி நிலை 
உயர்வு , ஆவி அழுத்தத் தாழ்வு ஆகியவை மேலும் சில மேற் . 
கோள்களாகும் , 


எண்ணிக்கைசார் பண்புகளும் அவற்றின் பயன்களும் 

( Colligative properties and their applications ) 


சில கரைசல்களின் பண்புகள் அவற்றில் கரைந்துள்ள கரை 
பொருளின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்தவை 
யாகும் . இவற்றிற்கு எண்ணிக்கைசார் பண்புகள் என்று பெயர் . . 
எடுத்துக்காட்டாகச் சவ்வூடு பரவல் அழுத்தம் , ஆவி அழுத்தக் 
குறைவு , கொதி நிலை உயர்வு , உறைநிலைத் தாழ்வு போன்ற . 
வற்றைக் கொள்ளவும் . 

சோதனைகளின் மூலம் , ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் , ஒரு 
கரைசலின் சவ்வூடு பரவல் அழுத்தம் அதன் மோலார் செறிவுக்கு 
( C ) நேர் விகிதத்தில் உள்ளது என அறியலாம் . 


அஃதாவது 


Pc C 


T நிலையாக உள்ள போது . 


அல்லது 


Pe + 


அல்லது 


PV = மாறிலி 


இதுபோலவே குறிப்பிட்ட மோலார் செறிவுள்ள கரைசலின் 
சவ்வூடு பரவல் அழுத்தம் , வெப்பநிலைக்கு நேர்விகிதத்திலுள்ளது .. 


அஃதாவது , 

PGT 


C நிலையாக உள்ளபோது அல்லது 
V நிலையாக உள்ளபோது . 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


இவ் விரு விதிகளையும் சேர்த்தால் 

T 
PC 

என ஆகும் . 


- 


+ 
அல்லது P = R | 


அல்லது PV = R T 

R - R எனப் பின்னர் நிரூபிக்கப்பட்டது . 
ஒரு கரைசலில் n மோல்கள் கரைந்திருந்தால் , 

PV = nRT ஆகும் . 

ம 
அல்லது P = RT 

V 


n 
V 


= CRT ( ஏனெனில் 
AC மோலார் செறிவு . 


= C ) இதில் 


இவ் விதிகள் யாவும் , சாதாரணக் கரைசல்களுக்குப் பொருந் 
தும் . கரைபொருள்கள் இணக்கம் உறுபவையாகவும் , பிரிகை 
யுறுபவையாகவும் இருப்பின் இவை பொருந்தா . 


இணக்கமுறும் கரைசல்களில் கரைபொருளின் துகள்களின் 
எண்ணிக்கை குறைவாகும் . பிரிகையுறும் கரைசல்களில் 
அவற்றின் எண்ணிக்கை கூடுதலாகும் . எனவே , ஒரு குறிப்பிட்ட 
செறிவுள்ள கரைசலுக்குக் கொள்கை அளவில் எதிர்பார்ப்பதை 
விடக் குறைந்த சவ்வூடு பரவல் அழுத்தம் இருப்பின் , மூலக் 
கூறுகள் இணக்கமுறுகின்றன எனவும் , அதிக சவ்வூடு பரவல் 
அழுத்தம் இருப்பின் பிரிகையுறுகின்றன எனவும் அறியலாம் . 
எனவே , மூலக்கூறு இணக்கம் , பிரிகையுறுதல் ஆகியவற்றை 
அறிய இத்தகைய பண்புகள் பயன்படுகின்றன . 


மூலக்கூறு இணக்கம் ( Association ) 

எடுத்துக்காட்டாக , பென்சீன் கரைப்பானில் , அசிட்டிக் 
அமிலம் இணக்கமுறுதலைக் கொள்வோம் . பென்சீன் கரைப் 
பானில் , மூலக்கூறு எடையையறிந்தால் அது 1-18 ஆகும் . ஆனால் , 
அதன் உண்மையான மூலக்கூறு எடை 60 ஆகும் . எனவே , 
பென்சீனில் அசிட்டிக் அமில மூலக்கூறுகள் பெருமளவும் 
( CH : COOH) , மூலக்கூறுகளாக இணக்கமுறுகின்றன என்பது 
தெளிவு . இவ் விவரம் சவ்வூடு பரவல் அழுத்தம் எதிர்பார்த்ததில் 
பாதி அளவே இருப்பதை வைத்து அறியப்பட்டது . 


அறிமுகம் 


15 . 


n 


மூலக்கூறு இணக்க அளவு அல்லது வீதம் ( Degree of association ) 

மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் இணக்கமுறும் 
பகுதிக்கு ( Fraction ) , இணக்க அளவு அல்லது வீதம் என்று 
பெயர் . 

ஒரு குறிப்பிட்ட கன அளவு கரைப்பானில் , ஒரு மோல் கரை 
பொருள் கரைந்திருப்பதாகக் கொள்வோம் . அதில் 1 எளிய 
மூலக்கூறுகள் இணக்கமுற்று ஒரு துகள் ( இணக்கமுற்ற மூலக் 
கூறு ) உண்டாவதாகக் கொள்வோம் . அஃதாவது , 

nA -- ( A ) n 
இணக்கமுறும் வீதம் , x மோல்கள் எனக் கொள்வோம் . 

இணக்கமுறா மோல்கள் = 1 - x ஆகும் . 
இணக்கமுற்ற மோல்கள் 

ஆகும் . 
எனவே , எண்ணிக்கைசார் பண்புகளுக்குரிய மோல்கள் ( மூலக் 
கூறுகள் ) = 1 - x + ஆகும் . 
ஆகவே , 

x 

1 - x + 
கண்டறியப்பட்ட எண்ணிக்கைசார் பண்பின் அளவு 

n 
கணக்கிடப்பட்ட எண்ணிக்கைசார் 

பண்பின் அளவு 

1 
இதில் 1 வேன்ட் ஹாஃப்பின் காரணி எனப்படும் . * நீங்கலாக 
உள்ள அனைத்தும் தெரியுமாதலின் x ஐக் கணக்கிடலாம் . 

எனவே , ஒரு பொருள் கரைசலில் எத்தகைய அமைப்புடையது 
என்பதை அறிய எண்ணிக்கைசார் பண்புகள் பயன்படுகின்றன . 
பிரிகையுறுதல் ( Dissociation ) 

கனிம அமிலங்கள் , காரங்கள் , உப்புகள் ஆகியவை நீரில் 
கரைக்கப்பட்டால் அயனிகளாகப் பிரிகையுறுகின்றன . எடுத்துக் 
காட்டாக , பொட்டாசியம் குளோரைடு , ஏறக்குறைய முழுவதும் 
K + அயனியாகவும் , Cl- அயனியாகவும் பிரிகையுறுகின்றது . 
எனவே , இத்தகு பொருள்களின் 

பொருள்களின் துகள்களின் எண்ணிக்கை 
அதிகமாகிறது . அதற்கேற்பச் சவ்வூடு பரவல் அழுத்தம் , 
கொதி நிலை உயர்வு , உறை நிலைத் தாழ்வு கணக்கிடப்பட்டதைக் 
காட்டிலும் ( பிரிகையுறுதலைக் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ) 
அதிகமாகக் காணப்படும் . 
வேன்ட் ஹாஃப்பின் காரணி 

காணப்பட்ட எண்ணிக்கைசார் பண்பு 
i = 

ஆகும் . 
கணக்கிடப்பட்ட எண்ணிக்கைசார் பண்பு 


16 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


பிரிகையுறு வீதம் (Degree of dissociation ) 

மொத்த மூலக்கூறுகளில் , பிரிகையுறும் மூலக்கூறு பகுதிக்குப் 
பிரிகையுறு 

வீதம் என்று பெயர் . ஒரு மோல் பொட்டாசியம் 
குளோரைடு போன்ற , ஓரணு , ஓரிணைய மின் பகுதியை ஒரு . 
குறிப்பிட்ட கன அளவில் எடுத்துக் கொள்வோம் . அதன் 
பிரிகையுறு வீதம் X எனக் கொள்வோம் . 

பிரிகையுறா KC1 மோல்களின் எண்ணிக்கை = 1 - x ஆகும் . 
அதே சமயத்தில் x மோல்கள் K + அயனிகளும் , 

x மோல்கள் Cl- அயனிகளும் 
உண்டாகின்றன . 
அஃதாவது , 

KCl - K + + Cl 
1 - x 

x எனக் குறிப்பிடலாம் . 
எனவே , எண்ணிக்கைசார் பண்புகளுக்குரிய மொத்த துகள் 
களின் எண்ணிக்கை = 1 - x + x + x = 1 + x ஆகும் . 

1 + x 
எனவே , i = 
1 தெரியுமாதலின் : ஐக் கணக்கிடலாம் . 

எனவே , எண்ணிக்கைசார் பண்புகளினின்றும் , ஒரு பொருள் 
கரைசலின் பிரிகையுற்ற நிலையிலுள்ள தா இல்லையா எனவும் , 
பிரிகையுற்றிருப்பின் , அதன் அளவையும் அறியலாம் . 


+ 


பயிற்சிகள் 
( 1 ) 2 கிராம் சுக்ரோசை , 16 கிராம் நீரில் கரைத்தால் 

கிடைக்கும் கரைசலின் ஆவி அழுத்தத்தை 100 ° C- ல் 

தருக . 
( 2 ) பென்சீனின் கொதிநிலை 80 °C . 137-5 கிராம் 

டைஃபினைலை 1000 கிராம் பென்சீனில் கரைத்தால் 
அதன் கொதி நிலை 82.3 . பென்சீனுக்குரிய மோலார் 
கொதிநிலை உயர்வு மாறிலியையும் பென்சீனின் 

ஆவியாதல் உள்ளுறை வெப்பத்தையும் கணக்கிடுக . 
( 3 ) 174 கிராம் K , SO4 ஐ 1000 கிராம் நீரில் கரைத்துக் 

கிடைத்த கரைசலின் உறை நிலை - 0-05 ° C. அதன் 
பிரிகையுறு வீதத்தையும் அங்ஙனம் கிடைக்கும் மூலக் 
கூறு எடையையும் கணக்கிடுக. 


3. மூலக்கூறு நிறநிரல்கள் 

( Molecular Spectra ) 


3-1 . அறிமுகம் ( Introduction ) 

மூலக்கூறு அமைப்புகளை அறிவதில் , இயற்பியல் பண்புகளைப் 
பயன்படுத்தும் முயற்சியின் வரலாற்றைக் கண்டோம் . இவ்வனைத் 
தையும் கால வரிதையிலன்றி , அவற்றின் சிறப்பின் வரிசையில் 
காண்போம் . 


இக் காலத்தில் மிக விரிவாகப் பயன்பாவதும் . மற்ற அனைத்து 
முறைகளையும் வழக்கொழியச் செய்து கொண்டிருப்பதுமான மூலக் 
கூறு நிற நிரல் முறையே சிறப்பின் வரிசையில் முன் நிற்கக் காண் 
கிறோம் . இதன் அடிப்படைக் கொள்கை விளக்கம் , சோதனை , 
பயன்கள் ஆகியவற்றை விரிவாகக் காண்போம் . 


வெண்ணிற ஒளிக்கதிரை ஒரு கண்ணாடிப் பட்டகத்தின் 
( Glass prism ஊடே செலுத்திப் பின்புறம் ஒரு திரையை வைத் 
தால் , வானவில்லைப் போன்ற ஏழு நிறங்களைக் கொண்ட நில நிரல் 
( Spectrum ) தோன்றும் . வெண்ணிற ஒளி இங்ஙனம் பல நிறங்க 
ளாகப் பிரிகை அடைதலை ஒளி + சித மல் ( Dispersion of lizht ) 
என்கிறோம் . திரையில் தோன்றும் நிரப்பட்டையை நிற நிரல் 
என்கிறோம் . நிற நிரலில் சிவப்பு ( Red ) , ஆரஞ்சு ( Orange) , மஞ்சள் 
(Yellow) , பச்சை ( Green ) , நீலம் B.ue ) , கரு நீலம் ( Indigo ) , 
ஊதா ( Violet) என ஏழு நிறங்கள் வரிசையாக உள்ளன . 
நிற நிரலின் ஏழு நிறங்களும் கண்ணுக்குப் புலனாவதால் , இந் 
நிறநிரலைக் கட்புலனாகும் நிற நிரல் ( Visible specirum ) என்று 
கூறுகிறோம் . 

கண்ணுக்குப் புலனா தம் இப் பகுதிக்கு அப்பால் இரு புரங் 
களிலும் கண்ணுக்குப் புலனாகாக் (Inv sible ; கதிர்கள் உள்ளன . 
இவற்றில் சிவப்புக்கு அப்பால் உள்ள வற்றைப் புறச்சிவப்புக் 
( Iofra red ) கதிர்கள் எனவும் , ஊதாவுக்கு அப்பால் உள்ளவற்றைப் 
புற ஊதாக் ( Ultra violet ) கதிர்கள் எனவும் அழைக்கிறோம் . 
இக் கதிர்களுக்கான அலை நீளங்களும் ( Wave lengths ) , அதிர்வு 
எண்களும் - 20 ஆம் பக்கத்தில் அட்டவணை 3-1 - ல் கோடுக்கப் 
பட்டுள்ளன . 

மூ . மு . - 2 


18 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


நிறநிரல்களை இரு வகையாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 
( 1 ) வெளிவிடு நிறநிரல் ( Emission spectrum ) 
( 2 ) உட்கவர் நிற நிரல் ( Absorption spectrum ) 


இவற்றுள் உட்கவர் நிறநிரலைப் பின்னர் விரிவாகக் காண் 
போம் . இப்போது வெளிவிடு நிற நிரலைப் பற்றிக் காண்போம் . 
இதனை மேலும் பலவகையாகப் பிரிக்கலாம் . 

( 1 ) தொடர் நிற நிரல் ( Continuous spectrum ) 
( 2 ) வரி நிறநிரல் ( Line spectrum ) 
( 3 ) பட்டை நிறநிரல் ( Band spectrum ) 


கின் றன . 


அணுக்களைக் கிளர்வுறச் செய்தால் வரி நிறநிரலை வெளிவிடு 
மூலக்கூறுகளைக் 

கிளர்வுறச் செய்தால் பட்டை 
நிறநிரலைக் கொடுக்கின்றன . ஒவ்வொரு பட்டை நிறநிரலையும் 
கவனமாக ஆய்ந்தால் , அது பல நெருக்கமான வரிகளைக் கொண் 
டிருப்பதைக் காணலாம் . இவ் வரிகளை ஆய்ந்தால் , அவற்றை 
வெளியிடும் மூலக் கூறுகளின் அமைப்பைப் பற்றிய பயனுடைய 
விவரம் நமக்குக் கிடைக்கும் . 

பல்வகை மூலக்கூறு நிற நிரல்களைப் பற்றி அறிந்துகொள் 
வதற்கு முன் சில விவரங்களை நினைவு கூர்வோம் . 

வெண்ணிற ஒளி பல நிறங்களின் சேர்க்கை . அது பல அலை 
நீளங்களையுடைய * ( A ) அல்லது அதிர்வெண்களையுடைய ** 
மின்காந்தக் கதிர்களைக் கொண்டதாகும் . அலை நீளத்துக்கும் 
அதிர்வெண்ணுக்கும் உள்ள தொடர்பு , 

C 
A 

( 1 ) 
ஆகும் . 

இதில் C என்பது ஒளியின் வேகம் . 3 x 1010 செ . மீ . /வினாடி 
ஆகும் . சென்டிமீட்டர் , கிராம் , செகண்ட் ( C. G. S. ) அலகில் 
ஒளியின் வேகம் செ . மீ . / செகண்ட் எனக் கொடுக்கப்படு 
கிறது . உ என்பது ஓர் எண் . எனவே A என்பது செ.மீ. - இல் 
கொடுக்கப்படுகிறது . அலை நீள 

நீள மதிப்பு மிகச் சிறியதாக 
இருப்பின் , அதனை மைக்ரான் *** ( H ) அல்லது அங்ஸ்ட்ராம் A 
அலகில் தருவது வழக்கம் . 


- 


0 


* A லாம்டா ( Lambda ) என்னும் கிரேக்க எழுத்து அலை நீளத்தையும் , 
** > நியூ ( Nu ) என்னும் கிரேக்க எழுத்து அதிர்வெண்ணையும் குறிக்கின்றன . 
*** || ( ம்யூ ) ( mu) என்னும் கிரேக்க எழுத்து மைக்ரான் 

அளவைக் 
குறிக்கிறது . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


18 


= 10-4 


1X = 10-8 செ.மீ. 
1 

10 * A என்பதை நினைவில் கொள்வது நலம் 
பேயக்கும் 
ஏற்கனவே கண்டவாறு ( அட்டவணை 3.1 ) , 

ஒளியில் 
அமைந்த மின் காந்தக் கதிர்களை மூன்று பெரும் பகுதிகளாகப் 
பிரிக்கலாம் . அவையாவன : புலனாகும் பகுதி , புறஊதாப் பகுதி , 
புறச்சிவப்புப் பகுதி ஆகியவை . இவற்றின் அலை நீளங்களை அட்ட 
வணையில் கண்டோம் . இவற்றுள் புலனாகும் பகுதியில் உள்ள 
கதிர்களைக் கண்ணால் , புகைப்படத் தகட்டால் அல்லது ஒளி மின் 
கலத்தால் ( Photoelectric cell ) அறியலாம் . புற ஊதாப் பகுதிக் 
கதிர்களைப் புகைப்படத் தகடு அல்லது ஒளி மின்கலத்தால் மட்டும் 
கண்டறியலாம் . சாதாரணக் கண்ணாடியில் இக் கதிர் ஒளி 
உட்புகாது . எனவே , பட்டகங்கள் , வில்லைகள் ( Prisms , Lenses ) 
போன்ற ஒளிக் கருவிகள் குவார்ட்சினால் செய்யப்பட்டவையாக 
இருத்தல் வேண்டும் . ஏனெனில் குவார்ட்சினால் செய்யப்பட்ட 
கண்ணாடி வழியே இக் கதிர்கள் செல்லும் . 


புறச்சிவப்புப் பகுதிக் கதிர்களை வெப்ப அளவைக் கருவிகளால் 
( Thermopiles ) தான் அளக்க முடியும் . இக் கதிர்களைப் பயன் 
படுத்தும் ஒளிக்கருவிகள் சோடியம் குளோரைடு , பொட்டாசியம் 
புரோமைடு , கேல்சியம் ஃப்ளூரைடு போன்ற உப்புக்களின் பெரும் 
படிகங்களைக் கொண்டிருக்கும் . 


நிற நிரலை அறிவதில் அலை அதிர்வு எண்ணை , அலை எண்ணால் 
( Wave number ) * குறிப்பதும் உண்டு . அலை எண் என்பது 
செ.மீ.க்கு எத்தனை அலை நீளங்கள் என்பதைக் குறிப்பதாகும் . 
எனவே , ஒளிக்கதிரின் அலை நீளம் ( A ) ஆயின் , அலை எண் 


= 1 


(2 ) 


... 


ஆகும் . 


சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றை இணைத்தால் 

1 

c / p 
ஆகும் . 


- 


(8 ) 


C 


மேலும் அலை அதிர்வு எண் கொண்ட கதிருக்கு , ஒரு 
குவான்ட்டம் சக்தி E = hr . 
எனும் சமன்பாட்டினால் கொடுக்கப்படுகிறது . 


20 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இதில் h என்பது பிளேங்கின் மாறிலி. 
6-624 - X 10-27 எர்க்- செகண்ட் ஆகும் . 


உவின் மதிப்பைச் சமன்பாடு ( 3 )-னின்றும் ( 4 ) -ல் பதிலீடு 
செய்தால் 

hcy 

E 
அல்லது - 

( 5 
hc 
எனப்பெறலாம் . 


... 


... 


2 என்பது குறிப்பிட்ட கதிருக்கு ஒரு செ.மீ. - ல் உள்ள 
அலைகளின் எண்ணிக்கையைக் குறிப்பதாகும் . 


சமன்பாடு ( 5 ) -ல் h- ம் C- யும் மாறிலிகள் . எனவே , ஒரு 
கதிரின் சக்தி அதன் அலை எண்ணுக்கு ( -க்கு ) நேர் விகிதத்திலும் 
அல்லது அலை நீளத்துக்கு எதிர் விகிதத்திலும் மாறுபடுகிறது . 
என அறியலாம் . இதன்படி பார்த்தால் அதிக அலை நீளமுடைய 
புறச் சிவப்புக் கதிர்கள் , குறைந்த அலை நீளமுடைய புலனாகும் 
அல்லது புற ஊதாக் கதிர்களுடன் ஒப்பிட மிகக் குறைந்த சக்தி 
யுடையவை என்பது தெளிவு . குறைந்த அலை நீளமுள்ள புற 
ஊதாக் கதிர்கள் மிக அதிகச் சக்தியுடையவை . 


சில முக்கிய மின்காந்த கதிர் இயக்கங்களும் , 

அலை நீளங்களும் அதிர்வெண்களும் , 


மின்காந்தக் 


அலை நீளம் 


அதிர்வெண்கள் 

( வி -1) 


கதிரியக்கம் . 


A- ல் 


செ.மீ-ல் 


3XIO 


ரேடியோ 
அலைக்கதிர்கள் 3xiol4 to 5xt 3Xos to 

Ix101 to 1x10 " 
புறச்சிவப்புக் 
கதிரியக்கம் 

3x107 to 7600 3x10 to 7.630-6 " X10 " 480P 
புலனுதம் 

7600 to 3800 
கதிரியக்கம் 

7-6XIO to 3.30 + KO " to 7.5x10 " 
புறஊதாக் 
பகதிரியக்கம் 

3800 to 1 3-8x10 to 18103 | 7.6xIo w 3xIOS 
- கதிர்கள் 100 to 0.01 

181076 to IXIO - D 3x10 * to 3X10 
காமாக் கதிர்கள் 1 to 0.00011 1x10-9 to 1810-12 3X1019 to 5X1022 
காஸ்மிக் கதிர்கள் 0 to பூஜ்யம் ( IKI0 " பூஜ்யம் EXI0 % o எல்லையற்ற 


அட்டவணை 3-1 . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


கட்புலனாகும் பகுதிக்குரிய அலை நீளம் , அதில் அடங்கியுள்ள 
வெவ்வேறு வகைக் கதிர்களின் அலை நீளம் , இப்பகுதிக்கு அப்பால் 
இருபுறமும் உள்ள கட்புலனாகாப் பகுதிகளின் ( புறஊதா , புறச் 
சிவப்பு ) அலை நீளம் ஆகியவற்றை அறிந்தோம் . இவை மட்டு 
மன்றி , இவற்றினும் அதிக அலை நீளம் கொண்ட வானொலி 
அலைகளும் ( Radio waves ) 

உள்ளன . 

குறைந்த அலை நீளம் 
கொண்ட X கதிர்கள் , காமாக் கதிர்கள் , காஸ்மிக் கதிர்கள் 
ஆகியவையும் உள்ளன . இவை யாவும் மின்காந்தக் கதிரியக்கங் 
களாகும் . இவை பற்றிய முழு விவரங்களை முன் பக்கத்திலுள்ள 
அட்டவணை , பின் வரும் படம் ஆகியவற்றினின்று அறியலாம் . 


மினகாந்த நிறநிரல் ( Electromagnetic spectrum ) 


அலைநீளம் ( செ.மீ ) 

0-5 10-3 - 


109 


10-7 


10 


fo3 


109 


காமாக் 
கதிர்கள் கதிர்கள் 


Quಳಕಪh 


கதிர்கள் 


புறச்சிவப்பு 
கதிர்கள் 


ரேடியோ 
அலைகள் 


கதிர்கள் 


SRI02 


SXOS 


3xI05 


3x107 3XRO S 3Xo S 

அதிர்வெண்கள் ( வி- ) 


படம் 3-1 . 


3-2 . மூலக்கூறு நிறநிரலும் , பல்வேறு சக்தி மட்டமாற்றங்களும் 

( Molecular spectra and various energy level changes ) 
ஈரணு மூலக்கூறிலுள்ள எலக்ட்ரான்கள் , மற்றத் தனித்த 
அணுக்களில் உள்ளதுபோலவே பல ஆற்றல் நிலைகளில் ( மட்டங் 
களில் ) இருக்கலாம் . கிளர்வுறச் செய்தால் , எலக்ட்ரான்கள் 
உயர்சக்தி மட்டங்களுக்குத் தாவலாம் . மீண்டும் கீழ் மட்டங் 
களுக்குத் திரும்பும்போது , அவை நிறநிரல் வரிகளை வெளியிட 
லாம் . இவ் வரிகளின் அதிர்வெண்கள் , இவ்விரு மட்டங்களுக் 
கிடையேயுள்ள சக்தி வேறுபாட்டைப் பொறுத்தது . எலெக்ட்ரான் 
சக்தி மட்ட மாற்றத்தால் மட்டுமே மூலக்கூறுகள் சக்தியை உட் 
கவரவோ , வெளியிடவோ செய்யுமானால் , நிறநிரல் தனி அணுக் 
களில் உள்ளதுபோலவே வரி நிறநிரலாக அமைந்திருக்கும் . 
ஆனால் மூலக் கூறுகளில் , எலக்ட்ரான் மட்ட மாற்றத்திற்கு மட்டு 
மன்றி , மூலக்கூறுகளைச்சுழற்றுவதற்கும் ( Rotating) , அதில் அடங்கி 
யுள்ள அணுக்களின் உட்கருக்களை ஒன்றுக் கெதிராக மற்றொன்றை 
அதிர்வுறச் செய்யவும் ( Vibrating ) சக்தி உட்கவரப்படுகிறது . 
எனவே , திறநிரல் சிக்கலானது . 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


எனவே , மூலக்கூறு நிறநிரலின் அடிப்படையில் , 
( 1 ) எலெக்ட்ரான் சக்தி மட்ட மாற்றம் , 
( 2 ) சுழற்சி இயக்கம் மாற்றம் , 

( 3 ) அதிர்வு இயக்கம் மாற்றம் , 
ஆகியவற்றைக் கவனித்தல் வேண்டும் . இவ் வனைத்து மாற்றங் 
களையும் குவான்ட்டம் கொள்கை அடிப்படையில் விளக்கலாம் . 
எனவே , குவான்ட்டம் கொள்கையைப் பற்றிய தேவையான 
அடிப்படை விளக்கத்தை அறிதல் அவசியம் . 

பயிற்சிகள் 
( 1 ) புறச்சிவப்புப் பகுதியின் அலை நீளம் 3 x 10 - A 
அலகுகள் . இதனை அதிர்வெண்ணாக மாற்றுக . 

( 2 ) பின் வரும் அதிர்வெண்களுக்குரிய அலை நீளங்களையும் . 
சக்தியை எலக்ட்ரான் வோல்ட்டிலும் தருக . இவை மின்காந்த 
நிற நிரலின் எப் பகுதிக்குரியவை என்பதனையும் குறிப்பிடுக . 

( அ ) 1019 வினாடிக்கு .. ( ஆ ) 1017 வினாடிக்கு . ( இ ) 1015 
வினாடிக்கு . ( ஈ ) 10 * வினாடிக்கு . 


3-3 . குவான்ட்டம் கொள்கை ( Quantum theory ) 

குவான்ட்டம் அளவிடற்குட்பட்ட ( quantised ) அதிர்வுச்சுழற்சி 
இயக்கங்கள் மூலக்கூறின் சக்தி மட்டங்களுக்கு ஒரு சிக்கலான 
அமைப்பைத் தருகின்றன . ( படம் 3-2.23ஆம் பக்கம் பார்க்க ) 

படத்தில் வெவ்வேறு எலக்ட்ரான் சக்தி மட்டங்கள் * 
மதிப்பால் குறிக்கப்படுகின்றன . ஒவ்வொரு n மதிப்புக்கும் உரிய 
அதிர்வு . சுழற்சி மட்டங்கள் ஒன்றாகத் தொகுக்கப்பட்டுள்ளன . 

n = 1 எனும் தொகுதியில் உள்ள சக்தி மட்டங்கள் மூலக் . 
கூறின் மிகக் குறைந்த சக்தி மட்டத்தைக் குறிக்கின்றன . n = 2 
எனும் சக்தி மட்டத்தில் தொகுக்கப்பட்டவை , அடுத்த உயர் 
எலக்ட்ரானிக் சக்தி மட்டத்தைக் குறிக்கின்றன . 


ஒவ்வோர் எலக்ட்ரான் மட்டமும் , பல அதிர்வு உள் மட்டங் 
களைக் கொண்டது . அவற்றை அதிர்வுக் குவான்ட்டம் எண் 
ஆல் குறிக்கிறோம் . 


y = 0 , 1 , 2 என்பது போன்ற பல்வேறு மதிப்புகள் , ஒரே 
எலக்ட்ரான் மட்டத்தைச் சேர்ந்த வெவ்வேறு அதிர்வுக் 
குவான்ட்டம் எண்களைக் குறிக்கின்றன . 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


28 


ஒவ்வோர் அதிர்வுக் குவான்ட்டம் எண்ணும் ( உள் மட்டமும் ) 
பல சுழற்சிக் குவான்ட்டம் எண்களைக் ( உள் -உள்மட்டங்களை ) 
கொண்டது . இவற்றை J = 0 , 1 , 2 போன்ற பல மதிப்புகளால் 
( எண்களால் ) குறிக்கிறோம் . 


J 


h 


3 


2 


J 


J 


J 


3 


J 


2 


J 


0 


AI 


படம் 3-2 . 


வரிகளை வெளியிடத் தேவையான கிளர்வுச் சக்தி , சுழற்சிக்குக் 
குறைவு . அதிர்வுக்கு அதனினும் அதிகம் . எலக்ட்ரான் மட்ட 
மாற்றத்துக்கு மேலும் அதிகம் . இக் கிளர்வுச் சக்தியை ஒரு 


24 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


சுழற்சிக் குவான்ட்டத்திலிருந்து அடுத்த சுழற்சிக் குவான்ட்டத் 
திற்கு மாற்றத் தேவையான அளவுக்கு மட்டும் கொடுத்தால் 
காணப்படும் நிற நிரல் சுழற்சிக் சவான் ட்டம் எண் மாற்றத்தை 
மட்டும் கொடுக்கும் . அதிர்வுக் 

குவான்ட்டம் எண்ணும் , 
எலக்ட்ரான் சக்திமட்ட எண்ணும் மாறா. இத்தகைய நிற நிரலுக்குச் 
சுழற்சி நிற நிரல் ( R )tational spectrum ) என்று பெயர் . இவற்றில் 
மாறம் சக்தி மிகக்குறைவு . ஆதலின் இந் நிற நிரல்கள் சேய்மைப் 
புறச்சிஉட்புப் பகுதியில் தான் உண்டாகின்றன . இப்பகுதியின் 
அலை நீளம் 100 அல்லது அதற்கு அதிகமாகும் . 


மாறாகக் கிளர்வுச் சக்தி , அதிர்வுக் குவான்ட்டம் மாற்றத்தை 
உண்டாக் தமளவுக்கு அதிகமாக இருந்தால , எலக்ட்ரான் மட்டம் 
மாறாமல் ) காணப்படும் நிற நிரல் அதிர்வுக் குவான்ட்டம் எண் 
மாறுபாட்டினை மட்டும் கொண்டதாகும் . அதிர்வுமட்ட மாறுபாடு , 
சுழற்சிமட்ட மாறுபட்டையும் தன்னுள் அடக்கியதாதலின் , நாம் 
காண்பது , சுழற்சி உள்ள மைப்பைக் கொண்ட அதிர்வு நிற நிர 
லாகும் . இத்தகைய நிறநிரலுக்கு , அதிர்வு - சுழற்சி நிற நிரல் 
( Vibrational - Rotational specuum ) என்று பெயர் . இதற்குத் 
தேவையான சக்தியின் அளவு சுழற்சி நிற நிரலுடன் ஒப்பு நோக்க , 
சிறிது அதிகமாதலின் , இந் நிற நிரல்கள் அண்மைப் புறச்சிவப்புப் 
பகுதியில் காணப்படுகின்றன . இப் பகுதியின் அலை நீளம் 0.81 
முதல் 35 வரை ஆகும் . 


மேலும் , அதிகக் கிளர்வுச் சக்தி கொடுக்கப்பட்டால் , எலக்ட்ரான் 
சக்தி மட்ட மாற்றம் நிகழலாம் , இது பல அதிர்வு மட்ட மாற்றங் 
களையும் உள்ளடக்கியது . இதனுள் ஒவ்வோர் அதிர்வு மட்ட 
பாற்றமும் , பல சுழற்சி மட்ட மாற்றங்களை உள்ளடக்கியது . 
இத்தகைய நிறநிரல் மிகவும் சிக்கலானது . எலக்ட்ரான் மட்ட 
மாற்றம் , அதிர்வுமட்ட மாற்றம் , சுழற்சிமட்ட மாற்றம் ஆகிய 
அனைத்துக்குமுரிய பல வரிகளைக் கொண்டிருக்கும் . இத்தகைய 
நிறநிரலுக்கு எலக்ட்ரான் பட்டை நிறநிரல் என்று பெயர் . 
கிளர்வுச் சக்தி , ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான் சக்தி மட்ட 
மாற்றத்தை உண்டாக்க வல்லதாயின் பட்டை அமைப்பு மேலும் 
சிக்கலான தாகும் . ஏனெனில் , அஃது ஒன்றுக்கு மேற்பட்ட 
எலக்ட்ரான் பட்டைகளையும் , அவை ஒவ்வொன்றிலும் பல அதிர்வு 
வரிகளையும் , ஒவ்வோர் அதிர்வு வரியிலும் பல சுழற்சி வரிகளையும் 
கொண்டிருக்கும் . இவற்றிற்கான கிளர்வுச் சக்தி , குறிப்பிடத் 
தக்க அளவு அதிகமாதலின் . எலக்ட்ரான் பட்டை நிற நிரல்கள் 
புலனாகும் ; அல்லது புறஊதாப் பகுதியிலேயே காணப்படு 


கின்றன . 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


25 


{ ஆய்வுகளின் தொடக்கக் காலத்தில் , மூலக்கூறு நிற நிரல்கள் , 
அகன்ற தொடர்ச்சியான பட்டைகளாக ( Bauds ) காணப்பட்டன . 
எனவே , அணுக்களின் வ ? நிற நிரல்களினின்றும் ( Line spectra ) 
வேறுபடுத்துவதற்காக இவை பட்டை நிறநிரல்கள் ( Band 
spectra ) எனக் குறிப்பிடப்பட்டன . ஆனால் , பின்னர்க் கூரிய 
பிரிப்புத் திறனுடைய ( Res < lving power ) நிறநிரல் அளவிகளைப் 
( Spectrometer ) பயன்படுத்தியதால் , பட்டைகள் மிக நெருக்க 
மாக அமைந்த வெகுபல வரிகளைக் கொண்டிருக்கின்றன எனத் 
தெரியவந்தது . ஒர் ஈரணு மூலக்கூறில் கூட நிறநிரலில் காணப் 
படும் வரிகள் மிக அதிகம் . இவ் வரிகளைத் தொகுதிகளாக அல்லது 
மிக நெருங்கிய ஒழுங்குகளாகப் ( Series ) பிரிக்கலாம் . இவற்றிற் 
குப் பட்டைகள் என்று பெயர் . 

ஒவ்வொரு பட்டையிலுள்ள வரிகளும் . நெருங்கி , நெருங்கி 
வந்து , இறுதியில் ஓர் ஓரத்தில் இணைந்து விடுகின்றன . இவ் 
வோரத்துக்குப் பட்டையின் தலை ( Band head ) என்று பெயர் . 
பல பட்டைகள் ஒருங்கிணைந்து , ஒரு பட்டைத் தொகுதியைக் 
( Band group ) கொடுக்கின்றன , இப் பட்டைகள் மின்காந்த நிற 
நிரலின் மூன்று வெவ்வேறான பகுதிகளில் காணப்படுகின்றன . 
அப்ட குதிகளாவன : 

( 1 ) நுண்ணலை அல்லது சேய்மைப் புறச்சிவப்புப் பகுதி 
(Microwave or Far infra red region ) 

( 2 ) அண்மைப் புறச்சிவப்புப் பகுதி ( Near infra red region ) 

( 3 ) கண்ணுக்குப் புலனாகும் மற்றும் புறஊதாப் பகுதி 
( Visible and ultra violet region ) 

சிக்கல் காரணமாக , ஈரணு மூலக்கூறுகள் , சில மூவணு மூலக் 
கூறுகளைப் பற்றிய நிற நிரல்கள் மட்டுமே முழுதும் அறியப் 
பட்டுள்ளன . பல்லணு மூலக்கூறுகளுக்கு , ஒரு பகுதி விவரங்கள் 
மட்டுமே பெறப்பட்டுள்ளன . 

இந் நிற நிரல் வரிகளின் கவனமான ஆய்வு , மூலக்கூறுகளைப் 
பற்றிய மிகப்பயனுடைய அறிவை நமக்குத் தந்துள்ளது . இவற்றின் 
மதிப்புகள் அடிக்கடி பகுப்பிலும் , கண்டறிதலிலும் ( Analysis and 
detection and study ) பயன்படுகின்றன . மூலக்கூறுகளின் நிற 
திரல்கள் , மூலக்கூறுகளின் உருவம் அளவு ( பருமன் ) பற்றிய 
விவரங்களையும் பிணைப்புக்களின் நீளங்கள் ( Bond lengths ) பிணைப் 
புக்களின் வலு , பிரிகை ஆற்றல் ( Dissociation energy ) ஆகியவை 
பற்றிய விவரங்களையும் கொடுத்துள்ளன . நிற நிரல்களினின்றும் , 
அதிர்வு எண்களைத் தீர்மானிப்பதின் மூலம் , மூலக்கூறின் வெப்ப 
இயக்க இயல் பண்: புகளைக் ( Thermodynamic properties ) 
அறியலாம் . 


26 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


[ நிறநிரல் அறிவில் இயக்கச் சக்தி ( Translational energy ) 
கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை . m திணிவையுடைய 
( Mass ) ஒரு மூலக்கூறுக்கு 1 செ.மீ. பக்கமுடைய கனசதுரத்தில் 
இயலக்கூடிய இச் சக்திக்குரிய குவான்ட்டம் மட்டங்கள் அலைச் 
சமன்பாட்டினால் கொடுக்கப்படுகின்றன . 

h- - 1 
அஃதாவது , Era 

n " 

( 6 ) 


- 


. 


m 8 / - ( m , + n , " + n ) 


இவற்றில் ny , ny , nz என்பவை , x, y , 2 ஆகிய மூன்று அச்சுக் 
களிலும் , துகளின் உந்தத்துக்குரிய குவான்ட்டம் எண்களாகும் . 
h / m என்பது சுமார் 10-30 . எனவே , ஓட்ட மட்டங்களின் 
பிரிவு மிகக் குறைவு , எனவே , இது தொடர்ச்சியானது எனக் 
கொள்ளலாம் . எனவே , வழக்கமாகத் தனி வரிகள் காணப்படுவ 
தில்லை . ) 

மேற்கண்ட மூலக்கூறு நிறநிரல்களை தனித்தனியே எடுத்துக் 
கொண்டு மேலும் விரிவாக அறியலாம் . 

பயிற்சிகள் 
ஒரு சுழற்சிக் குவான்ட்டம் மட்ட மாற்றத்துக்குரிய சக்தி 
மாற்றம் 0-005 எ . வோ , ( e.v. ) அதற்குரிய அலை நீளத்தைக் 
கணக்கிடுக . 

4. அதிர்வுக் குவான்ட்ட மட்ட மாற்றத்துக்குரிய அலை நீளம் 
12.51 , அதற்குரிய சக்தியை எலக்ட்ரான் வோல்ட்டுகளில் 
தருக . 

5. எலக்ட்ரான் மட்ட மாற்றத்துக்குரிய சக்தி மாற்றம் 
5 எ.வோ. ( e.v. ) இதற்குரிய அலை நீளத்தை நவில் தருக . 
சக்தியைக் கி . கேலரியில் தருக . 

6. ஒரு தொடரில் வெவ்வேறு மூலக்கூறு சக்தி மாற்றங் 
களுக்குரிய சக்திகள் பின் வருமாறு : 

( அ ) 0.001 கி . கேலரிகள் . 

100 கி . கேலரிகள் . 

30 கி கேலரிகள் . 
நிறநிரலின் எந்தப் பகுதியில் கதிர் உட்கவர்தல் நிகழக்கூடும் . 
என்பதனைக் குறிக்கவும் . அக்கதிரின் அலை நீளத்தையும் 
குறிக்கவும் . அலை நீள அலகுகளை அலை எண்ணாக மாற்றுக . 
7. பின்வரும் அலை எண்களை -- விலும் A- லும் தருக . 

( அ ) 3800 செ.மீ. - 1 
( ஆ ) 1200 செ.மீ. - 1 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


27 


3-4 . சுழற்சி 

நிறநிரல் ( சேய்மைப்புறச் சிவப்புப் பகுதி ) 
( Rotational spectra ) 
இவ் வகை நிற நிரல்கள் 1000A ( 100/1 ) அல்லது 
அதிகமான அலை நீளத்தையுடைய சேய்மைப் புறச்சிவப்புப் 
பகுதியில் காணப்படுகின்றன , குறிப்பாக நிலைத்த இரு மின் முனை 
திருப்புத் திறனுடைய ( Dipole moment ) மூலக்கூறுகளாலேயே 
இவை ஏற்படுகின்றன . நிலைத்த முனைத் திருப்புத் திறமற்ற மூலக் 
கூறுகள் இப் பகுதியில் நிறநிரலை ஏற்படுத்துவதில்லை . ஏனெனில் 
இவ்வளவு அதிக அலை நீளமுடைய ( குறைந்த சக்தியுடைய ) 
கதிர்களால் இரு முனைத் திருப்புத் திறன் அற்ற மூலக்கூறுகள் 
கிளர்விக்கப்படுவதில்லை . 

நிலைத்த இரு மின்முனை உடைய ஓர் ஈரணு மூலக்கூறினை 
ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் . தோராயமாக அதனை ஒரு 
வளையாத சுழலி( Rigid rotator ) எனக்கொள்வோம் . இச் சுழலியில் 
இரு கோளங்கள் அவற்றின் மையத்தால் ஒரு கோட்டில் இணைக் 
கப்பட்டதாகக் கொள்வோம் . இக் கோடு அல்லது பிணைப்பின் , 
நீளம் , அணுக்களின் உட்கருக்களுக்கிடையிலுள்ள நீளம் ( 1 ) 
ஆகும் . 


Cg 


A 


e 


C 


r + re = r 


m , 


ma 


படம் 3-3 . 
இத்தகைய அமைப்பின் சக்தி E , எந்த ஒரு குவான்ட்டம் 
மட்டம் J- யிலும் அலை இயக்க இயலால் ( Wave mechanics ) 
பின்வருமாறு கொடுக்கப்படும் . 

he 

+ 
81 " 
இதில் h பிளேங்கின் மாறிலி . I = மூலக்கூறின் நிலைமை 
உந்தம் ( Moment of inertia ) 


E. 


28 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


J = சுழற்சிக் குவான்ட்டம் எண் . இது 0 , 1 , 2 , 3 , 4 
போன்ற ஏதாவது முழு எண் மதிப்புடையதாக இருக்கும் . 

இரண்டு அணுக்களின் பொருள் திணிவு முறையே my-ம் 
m , - வும் , இரண்டு அணுக் கருக்களுக் கிடைத் தூரம் . - வும் 
ஆயின் நிலைமை உந்தம் 


) 


... 


mam , 
I 

( 8 ) 
ml + m , 
ஆகும் . 

சுழற்சிக் குவான்ட்டம் எண் J கொண்ட ஒரு மட்டத்தி 
லிருந்து அதிகக் குவான்ட்டம் எண் J கொண்ட வேறொரு மட்டத் 
துக்கு மாற்றம் நிகழ்வதாகக் கொள்வோம் . இவ்விரு மட்டங்களுக் 
கிடையே உள்ள சக்தி வேறுபாடு , 
AE = E - Ey 

h2J 
Sr ] [J + 1 ) - 87( J + 1 ) 
he 
8 

[ J [ J + 1 ) - J ( J + 1 ) ] 


SM 


குவான்ட்டம் எண் J , J - ஐ விட ஓர் அலகுதான் அதிகம் 
எனக் கொள்வோம் , அஃதாவது , J - J = 1 எனில் சமன்பாடு 

219 
AE = 

J என மாறும் . 
81 / 

41 / 


இச் சக்தி வேறுபாடு , மூலக்கூறு கிளர்விக்கப்பட்ட 
குவான்ட்டம் மட்டம் J- யினின்றும் , தொடக்க மட்டம் J - க்குத் 
திரும்பும் போது , 

வெளிவிடப்படுகிறது , 


வெளிவிடப்பட்ட கதிர்களின் அதிர்வு எண் ( Frequency ) 
* பின் வருமாறு கொடுக்கப்படும் . 


AE . 


he wo 


சமன்பாடு 3 - னின்று 2 = ce 


* அல்லது , * = 


AE 
hc 


4x8I Bc . 


h 
4 ** Ic 


இதில் , = அலை எண் ( Wave number ) . 

அடைப்புக் குறிக்குள் உள்ள மதிப்பு , கொடுக்கப்பட்ட ஒரு 
* மூலக்கூறுக்கு மாறிலியாகும் . எனவே , ஒரு மூலக்கூறின் சுழற்சி 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


29 


சம் 


நிரல் பல 

இடைவெளியுள்ள கோடுகளையுடையதாக 
இருக்கும் . அவற்றின் அதிர்வு எண்கள் J- யின் பல்வேறு மதிப்பு 
களால் கொடுக்கப்படும் . பல்வேறு J மதிப்புகளுக்கும் உரிய 
வரிகளின் அதிர்வு எண்களைக் கொண்டு , மூலக்கூரின் நிலைம 
உந்தம் I- ஐக் கணக் கிடலாம் இதனின்றும் அணு இடைத் தூரம் 
7. - வைக் கணக்கிடலாம் ( சமன்பாடு ( - ) . எனவே , சேய்மைப்புரச் 
சிவப்பில் காணும் சுழற்சி நிர நிறல் அணு இடைத் தூரத்தைக் 
கண்டறிவதற்கு ஓர் ஏற்ற முறையைக் கொடுக்கிறது . 


ஒரு பல்லணு மூலக் கூறுக்குச் சுழற்சி நிறநிரல் மேலும் சிக்க 
லானது . 


ml 


சுழற்சி நிறநிரலைப் பற்றி மேலும் 

விரிவாகப் பின் வருமாறு 
அறியலாம் . ஏற்கனவே கண்டவாறு , ஈரணு மூலக்கூறினை ஒரு 
வளையாத சுழலியாகக் கொள் வோம் . இரண்டு அணுக்களுக் 
கிடைத்தூரம் ; அமைப்பின் புவி ஈர்ப்பு மையத்திலிருந்து . 
அணுக்களின் தூரம் r , r ,; நிலைம உந்தம் 

I = mur1 : + mir , 
mir = m , / , என அறிவோம் . 

me 
எனவே , 11 = 
m + m , 

mi + mg 
இவற்றைப் பதிலீடு செய்தால் 

mins 

F = Hrs . 
ml + ms 

mı mg 
இதில் விளைவு எடை - 

mit my 
சுழற்சிக்கான இயக்கச் சக்தி 

1 

1 
mys mra 
2 

2 


இதில் கோண திசை வேகம் , ம = 


- 


மூலக்கூறு வளையாதது . எனவே நிலைச்சக்தி 1 = 0 சுழற்சிக் 
குவான்ட்டைஸ் செய்யப்பட்ட சக்திமட்டங்களை ஷாடின்ஜர் 
சமன்பாட்டுத் தீர்வின் மூலம் ( Solation of Schrodinger equation) 
பெறலாம் . அஃதாவது , 

Er ? AE 
AV + 

h 


-30 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இச் சமன்பாட்டின் , ஏற்றுக் கொள்ளத் தகுதியான தீர்வுகள் 


E 

J ( J + 1 ) . 

SK 
இதில் J சுழற்சிக் குவான்ட்டம் எண் . மதிப்பு 0 , 1 , 2 , 3 , .... 
போன்ற முழு எண் ஆகும் . குறிப்பிட்ட ஒருவகை மூலக்கூறுக்கு 
-h / 8K I ஒரு மாறிலி . இதனை B எனப்பதிலீடு செய்யலாம் . இதற்குச் 
சுழற்சிக்கான மாறிலி என்று பெயர் . 

எனவே , E = EhJ ( J + 1 ) 

இரு சுழற்சி மட்டங்கள் J , J ஆகியவற்றுக்கிடையில் சக்தி 
வேறுபாடு 

AE = BhJ ( J + 1 ) - BhJ ( J + 1 ) 
இவ்வகைச் சுழற்சி மாற்றங்களில் இரு நிபந்தனைகள் ( Restrictions ) 
உள்ளன . 


( 1 ) மின் இயக்க அடிப்படையில் நோக்கினால் , சுழற்சி 
மட்டங்களில் , கதிர்கள் உட்கவர்தல் அல்லது வெளிவிடுதல் . மூலக் 
கூறில் இரு மின் முனை உந்த மாற்றம் இருந்தால்தான் நிகழும் . 
அஃதாவது . சுழற்சி நிறநிரலைக் கொடுப்பதற்கு , மூலக்கூறு மின் 
முனை உடையதாக இருத்தல் வேண்டும் . H ,, N ,, C1 , போன்ற 
மூலக்கூறுகள் மின் முனையற்றவை . எனவே , நிறநிரல் , சுழற்சிப் 
பட்டை யற்றது . இந் நிபந்தனை அதிர்வுக் குவான்ட்டம் மட்ட 
மாற்றங்களுக்கும் பொருந்தும் . 

( 2 ) சுழற்சிச் சக்தி மாற்றம் , இரண்டு அடுத்தடுத்த மட்டங் 
களில் மட்டும் நிகழும் . அஃதாவது , 

AJ = +1 , J - J = 1 ஆனதால் சமன்பாடு , 
AE = BhJ ( J + 1 ) - Bh (J - 1 ) J = 2 BhI என்மாறும் . 
இதில் உயர் குவான்ட்டம் மட்டம் J = 1 , 2 , 3 என இருக்கலாம் ; 
பூஜ்யம் ஆக இருக்க முடியாது . ஏனெனில் , J , ( -ve ) ஆகும் . 
AE = họ , 

எனவே , 2 = 2BJ . 
J- 1 , 2 , 3 , ... எனக்கொண்டால் , சுழற்சிப்பட்டையில் 
உள்ள வரிகளின் அதிர்வு எண் , 

*10 = 2B 
* , + 1 = 4B 
* a + 2 = 8B 

* + 8 = 8B 
போன்று இருக்கும் . 


மூலக்கூறு நிரநிறல்கள் 


- 


எனவே , நிற நிரல் வரிகள் சம இடைவெளியுடையவை . இடை 
வெளி A 2B 
அலை எண்களில் வேறுபாடு , 

Δν 

2B 
C cC 


2B 


4B 


6B 


8B 


k - 2 B - 


AE 


E05 AE1-24E2 +343-4 


45 


படம் 3-4 . 


வரிகளின் இச் சம இடைவெளி அமைப்பு , சோதனை மூலம் 
உறுதி செய்யப்பட்டுள்ளது . B-யின் மதிப்பும் பெறப்பட்டுள்ளது . 


இங்ஙனம் ஹைட்ரஜன் குளோரைடுக்கு , இரண்டு அடுத் 
தடுத்த வரிகளுக்கிடையில் அலைஎண் வேறுபாடு , 20-3 என 
அறியப்பட்டுள்ளது . அஃதாவது , 

2h 
Ax = 20.3 அல்லது 8RIC 

= 20.8 
எனவே , I HCl = 2.7 x 10- கிராம் செ.மீ .3 . 

மேலும் HCI- க்கு H = 1 008 ; Cl = 35 • 46 N., 
அவொகாட்ரோ எண் 
mamg / N . 

1 • 008x35-46 
ஃ | 

( m1 + mg ) | N. 88-468x6.023x1017 

= 1.63x10-24 கிராம் 
எனவே , பிணைப்புத்தூரம் , 

= V|| _ = V 2 • 7x10-40 /1 • 88X 10-14 
1 • 29x 10-8 செ.மீ. 

= 1 • 29 A 
இதுதான் பிணைப்பு நீளத்தைத் ( தூரத்தை ) துல்லியமாக 
அளக்கும் முறை . எந்த ஒரு மட்டத்திலும் , மூலக்கூறின் 
சுழற்சிச் சக்தியையும் , நிலைம உந்தத்தையும் நாம் அறிவோம் . 


- 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


நுண் அலை நிறநிரலினின்றும் பெற்ற சில பிணைப்பு நீளங்கள் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


மூலக்கூறு | x1040 

| x1040 * ( A ) 
Hel 

2.65 1.29 
HBr 

3.31 1.4 
HI 

4.29 1.60 
NO 

16.5 1.15 


Co 


14.5 


1.13 


அட்டவணை 3-2 . 


உயர் குவான்ட்டம் மட்ட சுழற்சியில் , சுழல்வேகம் மிக 
அதிகம் . சுழலியின் வளையா , நெகிழாத் தன்மைகள் மாற்றத்துக்கு 
உள்ளாகின்றன . பிணைப்பு நெகிழ முயல்கிறது . அப்போது 
சுழற்சிச் சக்தி . 
Eror = BhJ ( J + 1 ) - DhJ ( J + 1 ) 

: 
எனக் குறிக்கப்படுசிறது . 

இதில் D சுமார் 10- B மதிப்புடைய ஒரு சிறு மாறிலி . 
இப்போது நிறநிரல் வரிகள் சரியான சம இடைவெளியுடையவை 
யல்ல ( அதுவும் குறிப்பாக உயர் மட்டங்களில் ) . COS , HCN 
போன்ற நேர்க்கோட்டில் அமைந்த , மூவணு மின்முனை மூலக் 
கூறுகள் , சுழற்சி மாற்றங்களை நீ பொறுத்த அளவில் HCI மூலக் 
கூறு போன்றே செயல்படுகின்றன . உண்மையில் நுண் அலை 
உட்கவர் நிற நிறலில் சம இடைவெளி வரிகள் காணப்பட்டன . 
அவற்றினின்றும் B யும் 1 - யும் பெறப்பட்டன . 


rc4 


fc - K 


fc 


- 


M 


c - 3 


உம் 3-5 . 


83 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


rc - H Tc - N பிணைப்பு நீளங்களைக் கண்டறிய , உட்கவர் 
நிறநிரலில் ( HCN , HCN ) ஆகிய இரண்டு ஐசோடோப் மூலக் 
கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டன . அவை வேறுபட்ட நிலைம 
உந்தங்களைக் கொடுத்தன . 


-- 


அவையாவன : 

1HCN- க்கு 1 , - 18-9x10-40 கிராம் - செ.மீ * . 

* HCN- க்கு 1 , | 23-2 x 10-40 கிராம் - செ.மீ . ஆகும் . 
இரண்டு ஐசோடோப்புகளைக் கொண்ட மூலக்கூறுகளிலும் , 
பிணைப்பின் நீளம் சமமெனக் கொண்டால் , rc - H , Ic - N ஆகிய 
வற்றை நிலைம உந்தங்களினின்றும் கணக்கிடலாம் . 
3-5 . அதிர்வு - சுழற்சி நிறநிரல்கள் ( Vibration - Rotation spectra ) 

. 
3-5.1 . பொதுவிவரங்கள் 

அதிர்வு நிற நிரல்கள் அண்மைப் புறச்சிவப்புப் பகுதியில் 
உண்டாகின்றன . ஏனெனில் , அதிர்வு மாற்றங்களுக்குரிய சக்தி 
மாற்றம் , சுழற்சி மாற்றங்களுக்குரியதைவிட அதிகம் . 
ஈரணு மூலக்கூறில் , m1- ம் , 1 , -ம் எடையுடைய ஈரணுக்கள் , 
A- யும் , B- யும் எதிரெதிரே அதிர்வுறுவதாகக் கொள்வோம் . 

+ 
| 

re 
| 


ட 


* 2 


| 


ma 


m 
. 


m 


m2 


படம் 3-6 . 


களை 


குறிக்கோள் படுத்தப்பட்ட அதிர்வு , ஓர் அமைப்பில் அணுக் 

இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நிலையிலிருந்து பழைய 
நிலைக்கு மீண்டும் கொண்டுவர விழையும் விசை , அவ் விடப் 
பெயர்ச்சியின் அளவுக்கு நேர்விகிதத்தில் இருந்தால் , அவ் 
வமைப்பை ஓர் எளிய இசை இயக்க அதிர்வான் ( Simple 
harmonic oscillator ) என்கிறோம் . ஹூக்கின்விதி எளிய இசை 
இயக்கம் ( Simple harmonic motion ) உடையதாகக் கொள்வோம் . 

மூ.மு. -3 


34 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


நெகிழ்ந்திருக்கும்போது , இரண்டு அணுக்களுக்கிடையிலுள்ள தூரம் 
r எனவும் , சமநிலை அணு இடைத்தூரம் . எனவும் கொள்வோம் . 
அணுக்கள் இரு திசைகளில் X1-லும் , 12 - லும் மாறுகின்றன . 


ணணணணணணி 


111 


படம் 3-7 . 


எனவே , x = r - re = x ] + x ,. 
ஒவ்வோர் அணுவின் மேலும் உள்ள திருப்பு விசை 1 - க்கு நேர் 
விகிதத்தில் இருக்கும் . அஃதாவது , 
dr 

dix 
kx , 

me ) 
dt2 

dts 


ml 


= 


kx 


= 


இதில் k என்பது விசை மாறிலி ( Force constant ) . 
dex d ( x - x ] ) 

1 

1 
- kx | 
dts 

+ 
dts 

ma m , | 
தீர்வு காணின் , 
x = A sin 

+ 


இசை இயக்கச் சலனத்துக்குப் பொதுவான சமன்பாடு , 
x = A sin ( 2not + c ) . இதில் ல அதிர்வின் அதிர்வெண் . 


M 


- 


1 

k 
எனவே , 250 = Vk/ 4 அல்லது 4 = 

21 ப 
மேலும் , திருப்புவிசை, நிலைச்சக்தி V- க்குத் தொடர்புள்ளது . 
Ov 

1 
அஃதாவது , F = 

அல்லது / = kx 

Ox 
அதிர்வுச் சக்தி மட்டங்களை , ஷ்ராடின்ஜர் சமன்பாட்டினின்றும் 
தீர்மானிக்கலாம் . ( x திசை அதிர்வு மட்டும் எடுத்துக்கொள்ளப் 
பட்டது ) . 

8x 
a + 

E -kx² 

0 
ha 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


3.5 


இச் சமன் பாட்டுக்கு , ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு , 


E 


h 
21 


M * ( ( r + 1 ) - ((•+ 1 ) ha . 


இதில் y = 0 , 1 , 2 , 3 போன்ற முழு எண் மதிப்புகளை 
உடையது . இவை அதிர்வுக் குவான்ட்டம் எண்களைக் குறிக் 
-கின்றன . தாழ் மட்டத்திலும் ( v = 0 ஆக உள்ளபோதும் ) 

1 
-மூலக்கூறு ho- வுக்குச் சமமான அதிர்வுச் சக்தியைக் கொண் 


டிருக்கும் . இதற்கு மீத்தாழ்வுமட்ட ஆற்றல் அல்லது அடி. நிலை 
ஆற்றல் சக்தி ( Zero point energy ) என்று பெயர் . 


புறச்சிவப்பு நிறநிரல்கள் , உட்கவர் தலிலேயே அறியப்படு 
-கின்றன . குவான்ட்டம் மட்டம் y- யினின்றும் V - க்கு நிகழும் 
அதிர்வு மாற்றத்தில் , சக்தி மாற்றம் 

AE = ( v -- v ] ha ஆகும் . 
மாற்றம் அடுத்தடுத்த குவான்ட்டம் மட்டங்களுக்கு மட்டுமே 
நிகழும் என நிபந்தனை யிருப்பின் ( தெளிந்தெடு கொள்கை 
Selection principle ) 

y = 1 

அல்லது AE = ho . 
எனவே , hy hw 

அல்லது 


அஃதாவது உட்கவரப்பட்டகதிரின் அதிர்வெண்ணும் ( y- வும் ) 
மூலக்கூறின் அதிர்வின் அடிப்படை அதிர்வெண்ணும் ( ய - வும் ) 
-ஒன்றேயாகும் . அடுத்தடுத்த , ( எடுத்துக்காட்டு : 0–1 , 2-3 , 
5–6 ) இரு மட்டங்களுக்கிடையில் அதிர்வு மாற்றங்கள் நிகழுமே 
யானால் , அண்மைப் புறச்சிவப்பு நிற நிரலில் ஒரே ஒரு நிற நிரல் 
வரி ( v = ய ) மட்டும் உண்டாகும் . ஆனால் புறச்சிவப்பு நிறநிரல் 
உள் அமைப்புகளைக் கொண்ட பல பட்டைகளை 

உடையது . 
இதனைப் புரிந்துகொள்ள , மேலும் இரண்டு இன்றியமையா 
உண்மைகளைக் கணக்கில் எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . 


ப 


( 1 ) ஈரணு மூலக்கூறுகள் , அவற்றின் மிகத்தாழ்வு அதிர்வு 
மட்டங்களில் மட்டுமே , பெருமளவு , எளிய இசை இயக்க அதிர் 
வான்களாகச் செயல்படுகின்றன . உயர் குவான்ட்டம் மட்டங் 
களில் , இதினின்றும் மாறுபடுகின்றன . எனவே , அதிர்வுகள் 
எளிய இசை இயக்கமற்றவை யாகின்றன . எனவே , அதிர்வுச் 
சக்தியைப் பின் வருமாறு குறித்தல் வேண்டும் . 

1 

1 
v + ha 

hox 
" உ 

2 


Evib 


36 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இதில் -2 இசை இயக்கமற்ற தன்மை மாறிலி ( Anharmonicity 
constant ) . இதன் மதிப்பு மிகச் சிறியது . 

இசை இயக்க அதிர்வினின்றும் மாறுபட்ட இச் சிறு மாறு 
பாட்டை வரைபடத்தின் மூலம் 


-7W = E 


- / V = 4 


V = 3 


7 - V = 2 


= | 


7 


W = 0 


0 


P 


படம் 3-8 . 


குறிக்கலாம் . இதில் உண்மையாகக் காணப்படும் நிலைச்சக்தி 
வரைகோடுகளுக்கும் , எளிய இசை இயக்க அதிர்வான் எனக் 
கொண்டு கணக்கிடப் 

பட்ட அதிர்வுச் சக்திக்கும் உள்ள 
தொடர்பு விளக்கப்பட்டுள்ளது . சக்திகளின் மதிப்பு அணு. 
இடைத்தூரங்களுக்கு எதிரே வைத்து வரையப்பட்டுள்ளன . 
கணிக்கப்பட்ட ( கொள்கை- Theoretical ) வரைகோடு , உண்மை 
யான பேராபோலா ( Parabola ) . ஆனால் காணப்பட்ட அளவி 
னின்றும் வரையப்பட்டது . தாழ் குவான்ட்டம் மட்டங்களில் 
மட்டும் அவ்வாறு உள்ளது . 


இசை இயக்கமற்ற தன்மையினால் , அதிர்வு மாற்றங்கள் , 
அடுத்தடுத்த மட்டங்களில் மட்டுமின்றி , வெவ்வேறு மட்டங் " 
களுக்கிடையேயும் நிகழும் . எனவே , Av = y - y 

2 , 3 
போன்றும் இருக்கலாம் . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


37 : 


எனவே , 


AE - ( v - y ) hu - ( v - y ) ( v + y + 1 ] hax 


ஆகிய சமன்பாட்டினின்று வெவ்வேறு மாற்றங்களுக்குரிய வரி 
களின் அதிர்வெண்களைப் பின் வருமாறு குறிக்கலாம் . 


மாற்ற மட்டங்கள் 


சக்தி மாற்றங்கள் 


அதிர்வெண்கள் 


* = 0 + y = 1 


AE = hr . +1 


= hu ( 1 - 2x ) 


* 1 + == ( 1-2x ) . 


. 


0+ V ! 


- 


AE = hr . + = 2ho ( 1-3x ) 


7. + = ( 1-31 ) 2 . 


v = 0 + y = 3 


AE = hv 

= , 


3ha ( 1-4x ) 


1840 = ( 1-4x ) 30 


- 


AE= hp1 + 3 


ho ( 1-4x ) 


- 


7142 = ( 1-4x ) . 


ஒவ்வோர் அதிர்வு மாற்றமும் , மேற்காட்டியவாறு அதிர் 
வெண்களைக் கொண்ட தனி வரியைக் கொண்டிருக்கும் . இது 
மட்டும் போதாது . மேலும் அதிக மடங்கு வரிகளின் அதிகரிப்பை 
விளக்க வேறொன்றையும் காணல் வேண்டும் . அஃதாவது , 


( 2 ) சுழற்சியைப் பாதிக்காமல் , தூய அதிர்வு மாற்றம் 
நிகழாது . எனவே , அதிர்வில் மாற்றம் , பெரும்பாலும் சுழற்சி 
மாற்றத்தை உள்ளடக்கியே நிகழ்கிறது . அல்லது சுழற்சிச் 
சக்தி மாற்றம் , அதிர்வுச் சக்தி மாற்றத்தில் மேற்பொருந்து 
கிறது ( Superimposed ) . எனவே , இவ்விரு மாற்றங்களின் கூட்டுத் 
தொகையே ஏற்பட்ட மொத்தச் சக்தி மாற்றமாகும் . 


அஃதாவது , 


AE = AEb + AErot 


அதிர்வு மாற்றம் v = 0 - விலிருந்து v = 1 - க்கு நிகழ்வதாகக் 
கொண்டால் பின் வரும் சமன்பாடுகளை , 


A.E = : ha ( 1--2x ) + 2BhJ எனப் பெறலாம் . 


சுழற்சிச் சக்தி எப்போதும் தேர்ந்தெடு நிபந்தனைக்குட்படு 
வதால் AJ + 1 ஆகும் . அஃதாவது J ஓர் அலகுதான் கூடவோ , 
குறையவோ செய்யும் . 


- 38 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


Av = 1 , AJ = 1 , AJ = -1 ஆவதால் 


AE = họ , 


o + 1 + 28hJ 


AE = hr . - 1 


2 BhJ 


J = 1 , 2 , 3 போன்று வைத்துக்கொண்டால் , நிறநிரல் 
வரிகளின் அதிர்வெண்கள் பின் வருமாறு இருக்கும் . 


R- கிளை 


P- கிளை 


7. - 1 + 28 


p = 10 + 1 - 2B 


Y R = 1. + 1 + 4B 


> p = 10-1 


4B 


2 " R = 1. + 1 + 6B 


y " , = 70–1 


6B 


R = 1. + 1 + 8B 


2,441 - 8B 


ஒவ்வோர் அதிர்வு மாற்றத்துக்கும் , இரு தொகுதிகள் (Sets ) 
சம இடைவெளி வரிகள் , நிறநிரலில் காணப்படும் என்பதை 
இதனின்றும் நாம் முன் கூட்டியே அறியலாம் . ஒரு தொகுதி 
R. கிளை எனப்படும் . இதில் அதிர்வெண்கள் சீராக 28 மதிப்பு 
உயர்ந்து கொண்டே போகும் . மற்றொரு குழு P கிளை எனப் 
படும் . இதில் அதிர்வெண்கள் சீராக 2B மதிப்புக் குறைந்து 
கொண்டே போகும் . 11+ தூய அதிர்வாதலின் , அதற்கு 
வரிகள் காணப்படமாட்டா ( AJ = 0 ) . R கிளையின் முதல் 
வரிக்கும் , P கிளையின் முதல் வரிக்கும் உள்ள இடைவெளி. 


A = ( 1. + 1 + 2B ) 


( 1 .. + 1 


2B ) 


4B 


மற்ற வரிகள் , இடைவெளியால் பிரிக்கப்பட்டிருக்கின்றன ... 
நிறப்பட்டையின் மத்தியில் , ஒரு பெரிய இடைவெளி ( Gap } 
இருக்கும் . வரிகளே காணப்படாத இவ் விடைவெளியின் 
மையம் 21 + -வுக்கான தூய அதிர்வினால் ஆகும் . எனவே , 
மையத்தைக் காண்பதன் மூலம் 2140 , B ஆகிய இரண்டின் 


மூலக்கூறு நிறநிரல்கள் . 


39: 


மதிப்புகளையும் அறியலாம் . இசை இயக்கமற்ற உறவுகளைப் 
பயன்படுத்தினால் x- ஐயும் கண்டறியலாம் . சோதனை மதிப்புகள் 
இவ்வுண்மைகளை உறுதிப்படுத்துகின்றன . 


100 


80 


P 


R 


60 


உட்கவர்தல்அளவு7. 


401 


20 


பா 


3.9 . 


He 

3.2 : 


3.el 


3.5 


3.3 


3.7 3-6 

அலைநீளம் - 


படம் 3-9 


அதிர்வு மாற்றங்கள் y = 0 ... v = 3 - க்குப் போன்று நிகழ்ந் 
தாலும் இதே மாதிரி மதிப்புகளை நாம் பெறலாம் . 


Av = 1 - க்குரிய நிறநிரல்கள் அடிப்படைப் பட்டைகள் 
( Fundamental bands ) எனவும் ( தெளிவானவை ) , Av = 2 , 3 , 
போன்று உடைய மற்றவற்றை ( மங்கியவற்றை ) மேற்பட்டைகள் 
( Overtones ) உண்டாவதை இங்ஙனம் விளக்கலாம் . அடிப்படை , 
மற்றும் மேற்பட்டைகளின் தொடக்கங்களின் அதிர்வெண்களின் 
( 1. ) பின் வரும் விகிதங்களைக் கொண்டிருக்கும் . 


1+ : 7 : +0 ; 18 + 0 = ( 1 - 2x ) w : ( 1 - 3x) 28 
( x மிகச்சிறியதாயின் ) 

: { 1-4r ) 30 = 1 : 2 : 3 


HCI- க்குரிய சோதனை மதிப்புகள் , எதிர்பார்த்த விகிதத்தை 
உறுதிப்படுத்துகின்றன . 

0– 1 0 + 2 

0. + 3 
உ cm ) - 1 2886 

5668 

8347 


Aucl 


எனவே , அடிப்படை அதிர்வெண்ணின் மதிப்பு , 


ல = 11 


= 


2886 x 2.99 x 1010 


8.64x1013 

( நொடிக்கு ) 


40 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


( நெகழ்விலாத் தன்மை எடுத்துக் கொள்ளப்படவில்லை . அதிர்வு 
மாற்றத்தின் போது , நிலைம உந்த மாற்றமும் | நிகழும் . இவை 
மேலும் நுண்ணிய திருத்தங்கள் ) . 


3-5-2 . விசை மாறிலியும் , அதிர்வு வீச்சும் ( Force constant and 

Amplitude of vibration ) 


சமன்பாட்டில் 


1 
27 


k | 


என அறிந்தோம் . 


என்வே , 


k = 4 * 


அதிர்வின் அடிப்படை அதிர்வெண் வ - வின் மதிப்பை 
அடிப்படை உட்கவர் பட்டையின் மையத்திலிருந்து அறியலாம் . 
v = 0 - விலிருந்து v = 1 ஆகும் இடமே மையம் . 

எனவே , 
திருப்பு விசையின் அளவாகிய விசை மாறிலியை ( மூலக்கூறுகள் 
சமநிலைக்கு ஈர்க்கப்படும் அளவைக் காட்டுவது ) அறியலாம் . 


பயிற்சிகள் 
( 1 ) கார்பன் மானாக்சைடுக்குரிய அடிப்படை மையத்தின் 
அலை எண் 2140 செ.மீ -1 . அதற்குரிய அதிர்வு எண்ணைக் 
கணக்கிடுக . அதனின்றும் விசை மாறிலியைக் கணக்கிடுக 

1.14 x 10-25 ) . 


( 4co 


( 2 ) தாழ்மட்டத்தில் ( Ground state ) y = 0 ஆக இருக்கும் 
போது , அதற்குரிய அதிர்வின் வீச்சைக் கணக்கிடுக . 
h = 66 X 10-21 எர்க் - வினாடிகள் . ) 


( 3 ) HCI- ன் புறச்சிவப்பு நிற நிரலின் , அடிப்பட்டை 
மையத்துக்குரிய ( 1 + 1 ) அதிர்வுஎண் > = 8.66 x 1013 
வினாடிக்கு . | = 1.63 x 10-14 கிராம்கள் . இதனின்றும் விசை 
மாறிலியையும் , அலைவுக்குரிய வீச்சையும் கணக்கிடுக . 


அலை 


( 4 ) 19018H க்குரிய மைக்ரோ 

உட்கவர் பட் 
டையின் தாழ்மட்ட J = 0 + J = 1 வரியின் தோற்றம் 
3.84235 செ.மீ - 1 - ல் காணப்பட்டது . ஆனால் 130.1 H- க் 
குரியது 3.67337 செ.மீ - 1 - ல் காணப்பட்டது . 19C-யின் 
ஒப்பணு எடை 12-0000 , 180 - வின் ஒப்பணு எடை 15-9949 . 


( அ ) 12C1 ° H மூலக்கூறின் பிணைப்பு நீளத்தையும் , 
( ஆ ) 150- யின் ஒப்பணு எடையையும் கணக்கிடுக . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


41 


எடுத்துக்காட்டுகள் : 


பிணைப்பு 


KxI05 டைன்கள் 

/ செமீ 


C- C 


4.6 


C = C 


9.5 


C = C . 


i5-8 


C - 0 


4.9 


C = 0 


12.3 


18.6 


-C = 0 
H - C 


4.8 


H - Br 


4. || 


H - 1 


H - O 


3.2 
7.8 ( H20) 
5 • 9 ( C2 H2 ) 
3 : 4CHÚc ? ) 


C - H 
c - c ? 


அட் . வணை 3-3 . 


3-5-3 . ஐசோடப் விளைவு ( Isotop effect ) 

ஒரே தனிமத்தின் இரு வேறு ஐசோடோப்புகளைக் கொண்ட 
மூலக்கூறுகளின் ( ( எடுத்துக்காட்டு HCI , DCI ) நிறநிரல்கள் 
வெவ்வேறு மாதிரி இருக்கும் . இஃது எதிர்பார்த்ததுதான் . 
ஏனெனில் 

அணுக்களின் எடைகள் வெவ்வேறு . எனவே ,, 

எடையும் எடைகளும் , அதிர்வின் அதிர்வெண்களும் , 
சுழற்சியின் அதிர்வெண்களும் வெவ்வேறானவை . அணு 
இடைத்தூரமும் , விசை மாறிலியும் , வெளிவட்டப் பாதை எலக்ட் 
ரான்களைப் பொறுத்தவை . அவை மாறா . இரண்டு ஐசோடோப் 
வகை மூலக்கூறுகளையும் / , // எனும் தொங்கல்களால் ( Suffix ) 
குறித்தால் , 


விளைவு 


42 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


k = 4x s " H , k = 4x a ஆகும் . 
எனவே , 


வ 


- 


= 


p 


I 


எடை குறைந்த ஐசோடோப்புகளின் அதிர்வு, அதிர்வெண் , 
எடை மிகுந்தவற்றின் அதிர்வு அதிர்வெண்ணைவிட அதிகமாகும் . 
எளிதாக இருப்பதற்காக , ஒவ்வொரு வகையும் , இசை இயக்க . 
அதிர்வு எனக் கொண்டால் , இரு வகைகளின் சக்தி மட்டங் ! 
களும் , 

1 
E , 

+ 2BhJ . 


ha,( r+ 1 ) - 
E. - han ( + 1 ) - 


+ 28 hJ . 


1 . 


அஃதாவது , 


2 


+ 2BJ , 


+ 2B J . 


IT 


ஏனெனில் , அதிர்வு மட்டத்தின் அதே மாற்றத்துக்கு Av = 1 .. 
நிலைம உந்தம் 1 வெவ்வேறாக இருக்கும் . 

எனவே 

B- யின் 
மதிப்பு மாறும் . இதனால் இருவகை மூலக்கூறுகளும் ; மேற் 
பொருந்திய இரு பட்டைகளைக் கொடுக்கும் . அவற்றின் தொடக் . 
கம் ( தோன்றுமிடம் ) ஒன்றினின்றொன்று சிறிது விலகியிருக்கும் .. 
நுண் அமைப்பு வரிகள் இரட்டைகளாக ( இரண்டிரண்டாக 
Diplets ) காணப்படும் . இவ்விரட்டை வரிகள் சோதனை மூலம் 
உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன . வரிகளில் ஐசோடோப் விலக்கம் 
( Shift ) அளக்கப்பட்டுள்ளது . எனவே , சமன்பாடு ( 41 )-னின்றும் 
H5Cl , H37 C1 ஆகியவற்றிற்கு , 


P 


== 


p அல்லது 


= 1 - VP 


1 - 4 


ப 


= 7 x 10-4 


H85CI- க்குரிய நிறநிரல் அளவுகளால் , A- வை அறிந்து , 
விலக்கம் 1 கணக்கிடப்பட்டது . அதன் மதிப்பு 26.64 ஆகும் .. 
லூயி , ரெண்டால் ( Louis and Rendal ) ஆகியோரின் சோதனை 
மதிப்பு 8A = 25 + 2A ஆகும் . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


43 


3-6 . நிலைச்சக்தி வரைகோடுகள் ( Potential energy curves ) 

ஓர் ஈரணு மூலக்கூறில் , இரண்டு அணுக்கள் , எதிரெதிராக , 
அதிர்ந்தால் , நிலைச்சக்தி , ( E , ) இடப்பெயர்ச்சி ( x ) உடன் மாறு : 
கிறது . இசை இயக்க அதிர்வுக்கு , 

x = A sin ( 2nst + c ) 
விசை மாறிலி , 

k = 41 wey 


1 


2 


1 
ka 


எனவே , அதிர்வுச் சக்தி = சலனச் சக்தி + நிலைச் சக்தி 

를 
ந 

( ) 
1 
2 H4n u A *cos ( 21mwt + c ) 
--- 
41 ல r + Asin ( 274 + c ) 


2K s A4 ( மாறிலி ) . 


எனவே , ஓர் இசை இயக்க அதிர்வானுக்கு , நிலை ஆற்றலை 
அணு இடைத் தூரத்துக்கு எதிரே 

எதிரே வைத்து வரைபடம் 
வரைந்தால் , அஃது ஒரு பேராபோலா வாக இருத்தல் 
வேண்டும் . அதிர்வுகளின் குவான்ட்டம் மட்டங்கள் சம இடை 
வெளி விட்டு அமைந்தவை . 

Avib hw 
ஆனால் , இசை இயக்கமற்ற தன்மையினால் நிலை ஆற்றல் 
வரைபடம் படத்தில் ( படம் 3-10 , பின்பக்கம் பார்க்க ) காட்டிய 
வாறு உள்ளது . இதில் தாழ்குவான்ட்டம் மட்டங்களில் மட்டும் 
ஏறக்குறைய பேராபோலோ வடிவம் உள்ளது . 


= 


வரைபடத்தின் மூலம் , இரண்டு அணுக்கள் , 

, குறிப்பிடத் 
தக்க அளவு தூரத்திலிருக்கும்போது , அணுக்களுக்கிடையில் , 
இடையீடு ( Interaction ) தள்ளத் தக்கது என அறிகிறோம் . 
இரண்டு அணுக்களை நெருக்கமாகக் கொணர்ந்தால் , அவற்றிற் 
கிடையில் ஈர்ப்பு ஆற்றல் தோன்றி , நிலை ஆற்றல் குறையத் 
தொடங்கும் . அணுக்களுக்கிடையில் விலக்க விசை ( Repulsion ) 
இல்லாமலிருந்திருந்தால் , இறுதியில் அவை ஒன்றுடனொன்று , 
இரண்டறக் கலந்திருக்கும் . ஆனால் , அணு இடைத்தூரம் 
குறையக் குறைய , இவ்விலக்க விசை அதிகரித்துக் கொண்டே 
வருகிறது . இவ்விரு விசைகளும் சமநிலைக்கு வரும்வரை இது ! 

. ! 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் - 


நிகழும் . பயனாக , நிலை ஆற்றல் ஓர் அடிமட்டம் அல்லது மீக் 
குறைவுமட்டம் ( Minimum ) வரை செல்லும் . பின்னர் அதிகரித்துக் 
கொண்டே செல்லும் . M- ல் ஈர்ப்பு விசையும் , விலக்க விசையும் 


தொட்ர்நிலை 


4X104 


MD 


A 


A 


3x104 


2x104 


D 


D 


V = 3 


1 


P 


a 


N 


V = 2 


Z 


| x104 


Y 


V = 0 
C 


MM 


ம் 


20 


r ( A ) 


EeL 


அணு இடைத்தூரம் r ( k ) 


படம் 3-10 , 


சமமாகும் . அமைப்பு நிலைத்த தன்மை உடையதாக இருத்தல் 
வேண்டும் . A1- ல் - அணுக்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் நீளம் 
சமநிலைத்தூரம் re ஆகும் . ஆனால் , M- ல் அமைப்பு அணுக்களை 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


45 


நெருக்கமாகக் கொண்டு வருமளவுக்குப் போதுமான இயக்க 
ஆற்றலை உடையது . இஃது இயக்க ஆற்றல் ( EL ) பூஜ்யமாகும் 
வரை நிகழும் . ? அப்போது மொத்த ஆற்றலும் நிலை ஆற்றலாகும் . 
இப்போது அணுக்கள் , பின்னோக்கி நகரும் ( Recede ) அணுப் 
பிரிவு அதிகரித்துக் 

கொண்டே போய் , சமநிலை அடைந்து , 
மற்ற எல்லைக் கோட்டை அடையும் . அப்போது , மீண்டும் 
சலன ஆற்றல் பூஜ்யமாகும் . எனவே , PO எனும் ஓர் 
அலைவுக்கும் , படுகைக் கோடு PQ வழியாக அணு இடைத்தூரம் 
மாறும்போது , நிலை ஆற்றல் PM ( ) வழியாக மாறுகிறது . வரை 
படத்தின் தன்மையினின்றும் , மூலக்கூறை அழுத்துவதற்குள்ள 
தடை , அதனை விரிவு படுத்த உள்ள தடையைவிட அதிகம் 
என அறியலாம் . 1 அதிகரிக்கும்போது , வரைபடம் 

கிடைத் 
தன்மையைப் ( Asymptotic nature ) r பெறுகிறது . இதனின் 
றும் , அணு இடைத்தூரம் போதுமான அளவு அதிகமாக இருந் 
தால் , மூலக்கூறு அணுக்களாகப் பிரிகையுறும் என அறியலாம் . 


ஓர் ஈரணு மூலக்கூறின் மொத்த ஆற்றல் நான்கு வெவ் 
வேறு வகை ஆற்றல்களால் ஆனது . அவையாவன . 

( 1 ) எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரான் மட்ட ஆற்றல் 
( Electronic Eal ) 

( 2 ) அதிர்வு ( Erib ) 
( 3 ) சுழற்சி ( Erot ) 

( 4 ) திசை இயக்கம் ( Eer ) 
எனவே , E = Eel + Evib + Erot + Er . 
தனிச் சூன்ய வெப்பநிலையில் ( T = 0 ) Erot- ம் , Er- ம் மறைந்து 
விடும் . 
எனவே , E = Eel + Erib 

நிலை ஆற்றல் வரைபடத்தின் குறைவுப் புள்ளி M , எலக்ட் 
ரான் மட்ட ஆற்றலை மட்டும் குறிக்கிறது . கீழ்மட்டத்தில் 

1 
( Ground state ) x - x , அதிர்வு ஆற்றல் -ho . ஆகும் . 


எனவே , தாழ்மட்டத்தில் அமைப்பின் உண்மையான ஆற்றல் , 

1 
2 


ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரான் மட்டத்தில் அதிர்வு ஆற்றலை 
மட்டுமே நாம் அறிகிறோம் . ஏனெனில் , Eel ஒரு மாறிலி . 
எனவே , ஆற்றல்மட்டம் M- ஐப் பூஜ்யம் எனக் கொள்ளலாம் . 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


அதிர்வுக் குவான்ட்டம் எண் 1 - y , 2-2 எனும் படுகைக் 
கோடுகளின் வழியே உயரும்போது , ஆற்றல் மட்டங்களும் 
உயர்வு பெறுகின்றன . 

x -- x . y_y போன்ற படுகைக் கோடுகளுக்கிடைத்தூரம் , 
அடுத்தடுத்த குவான்ட்டம் மட்டங்களுக்கிடையில் உள்ள 
ஆற்றல் வேறுபாடுகளைப் பொறுத்தது . இசை இயக்கமற்ற 
தன்மைக்குக் குவான்ட்டம் - Y உயர , உயர இடைவெளிகள் 
குறைந்து விடுகின்றன . இறுதியாக மட்டம் 4- A- ஐ அடையும் 
போது , மூலக்கூறு ஈரணுக்களாகப் பிரிகையுறுமளவிற்கு , 
அதிர்வுகள் கிளர்ச்சியடைகின்றன ( Violent ). அதிர்வு ஆற்றல் 
ஈரணுக்களின் இயங்கு ஆற்றலாக மாறுகிறது . திசை 
இயக்கம் , இயக்க ஆற்றல் மட்டங்கள் மிக நெருக்கமாக இருப் 
பதால் , வரி நிற்நிரல் உண்டாவதற்கு ஏது இல்லை . மாறாக ஒரு 
தொடர் நிறநிரல் (( ontinuous spectrum ) உண்டாகிறது . 

தாழ்மட்டம் x - x- ன் ஆற்றலுக்கும் , பிரிகையுறு மட்டம் 
A- A-யின் ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு பிணைப்புகளை 
உடைத்து , மூலக்கூறினைப் பிரிகையுறச் செய்யத் தேவையான 
ஆற்றலாகும் . இதுவே நிறநிரல் பிரிகையுறு ஆற்றல் ( Disso 
ciation energy ) D ஆகும் . அடிமட்டம் M- ன் ஆற்றலுக்கும் 
கிடை மட்டம் ( Asymplote ) A - A- யிக்கும் உள்ள ஆற்றல் வேறு 
பாடு D எனக் குறிக்கப்படுகின்றது . இதன் மதிப்புப் பிரிகையுறு 

1 
ஆற்றலைவிட --- ha அதிகமாகும் . எனவே , 

D = D + z -ha 
நிலை ஆற்றல் வரைபடத்துக்கு , மோர்ஸால் ( Morse ) 
கொடுக்கப்பட்ட தொடர்பு , 

E , = D [ 1 - e - a (r - re) ] 
இதில் , r குறிப்பிட்ட இடத்தில் அணு இடைத்தூரம் 

re சமநிலை அணு இடைத்தூரம் 

a மூலக்கூறுக்குரிய ஒரு மாறிலி . 
இச் சமன்பாடு சரியானதே . ஏனெனில் , 

dE 
dr 

dEv 
இதனின்றும் ( 1 ) குறைப் புள்ளியில் 

dy 
எனவே , e - a (r - re) = 1 . 

அஃதாவது r = re 


= 

2Da [ 1 - e - a (r - r • ] [ :-a(r -rs)] 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


47 


எனவே , குறைப்புள்ளி சமநிலைத் தூரத்தில் காணப்படும் . 
மேலும் , ( 2 ) r = re ஆயின் E , = 0 

( 3 ) r = « ஆயின் E = D ( 1-0 ) * = D 
பிரிகையுறு ஆற்றல் . 

இவையனைத்தும் வரைபடத்தின் தன்மையினின்றும் 
உறுதி செய்யப்படுகின்றன . 

அதிர்வு நிற நிரலைத் தொடர் நிலைவரை அறிந்தால் , பிரிகை 
ஆற்றல் D- யைத் தீர்மானிப்பது இயலும் . ஆனால் தொடர் நிலை 
வரை அறிதல் இயலாது . பர்ஜ் ( Birge) , ஸ்பானர் ( Sponer ) 
ஆகியோர் D- ஐக் கண்டறிய ஒரு முறையைக் கொடுத்தனர் . 
இஃது இரண்டு அடுத்தடுத்த குவான்ட்டம் மட்டங்களின் சக்தி 
வேறுபாட்டினின்றும் பெறப்படுகிறது . 
1 

1 
1+ hw 


2 


" + 2 ) hex என நாம் அறிவோம் . 


= 


deyib 

1 
எனவே , 

ho 2hwx v + 
dy 

2 
கிடைமட்டம் A - A- யில் இரண்டு குவான்ட்டம் மட்டங்களும் 
ஒன்று சேர்கின்றன ( Coalesce ) . 

dE 
அஃதாவது, 

dy 
இக் குவான்ட்டம் மட்டத்தை Y , எனக் குறித்தால் , 

1 
2hox ( ( v . + 


( +3 ) 


= he 


1 


hox 


- 


= 


1 

11 
அல்லது + 

2 2 . 
எனவே , பிரிகையுறும் குவான்ட்டம் மட்டத்தில் 

1 

1 
E. - D 

thu 
2 

hox 

2 
ho 

ho 
23 

4x 

4x 
எனவே , பிரிகையுறு வெப்பம் , 

ho 

1 
D = D ho 

4r 2 
நிறநிரலினின்றும் 4 , x ஆகியவற்றைக் கண்டறிந்தால் 
D- யைப் பெறலாம் . குறைந்த குவான்ட்டம் மட்டங்களில் இசை 
இயக்கத்தன்மை முழுமை பெற்ற நிலையில் , 

a ( r 

a 
- 1+ 
j1 

2 
= Da (r- 1 ) 

" 


-he 


- 


= ( 1 


- ) 


48 ) 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


ஆனால் E , = $ kx " 


1 

1 
-kx2 = 

* H 

4x2 or ( r - r.) 

2 
இரண்டையும் ஒப்பு நோக்க , Dar = 27 ¥ w | 

21 
எனவே , a = 16 

D 
இவ்வாறு மாறிலி 4 - யையும் பெறலாம் . 

ஒரு மூலக்கூறின் , ஒவ்வோர் எலக்ட்ரான் மட்டத்துக்கும் , 
வெவ்வேறு தனித்தனி , நிலைச்சக்தி வரைபடங்கள் உள்ளன . 


V 


B 


A 


pl 


DB 


E 


INO/PU 


( N 


1 


O 


Me 


a 


AEe 


DA 


ONOWN 


N 


pY2 


0 
Z 


MAL 


படம் 3-11 . 
மூலக்கூறின் எலக்ட்ரான் சக்தி அதிகமாக இருந்தால் , நிலைச் 
சக்தியும் அதிகமாகும் . இரண்டு எலக்ட்ரான் நிலைகளுக்கான 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


49 


நிலைச்சக்தியும் நிலைச்சக்தி வரைபடங்களில் காட்டப்பட்டுள்ளன . 
ஒன்று சாதாரண நிலை A. மற்றொன்று கிளர்வுற்ற நிலை 8 . 
ஒவ்வொன்றிலும் , முறையே அவற்றின் அதிர்வு மட்டங்களும் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இரு நிலைகள் A , B ஆகியவற்றின் 
பூஜ்ய அதிர்வு மட்டங்களின் செங்குத்துத் தூரம் , எலக்ட்ரானின் 
இவ்விரு நிலைகளின் சக்தி வேறுபாட்டைக் ( A Eel ) கொடுக் 
கிறது . இவ்விரு நிலைகளின் சமநிலை அணு இடைத்தூரங்கள் ( ra ) 
வெவ்வேறாகும் . 


உயர் எலக்ட்ரான் மட்டங்களில் பிரிகையுறத் தேவையான 
சக்தி DB குறைவு . எனவே , நிலைச்சக்தி வரைபடத்தின் 
குழிந்த பகுதி , எலக்ட்ரான் மட்டம் உயரும்போது , குறைந்து 
கொண்டே போகும் . போதுமான அளவு , அதிக எலக்ட்ரான் 
மட்டத்தில் நிலைச்சக்தி வரைபடம் , குறைப்புள்ளி யற்ற C 
போன்ற அமைப்பைப் பெறுகிறது . இந் நிலையில் நுண்வரி 
அமைப்புடைய அதிர்வு , சுழற்சிப்பட்டைகள் தோன்றுவதில்லை . 
இந் நிலையை அடையும் மூலக்கூறுகள் பிரிகையுறுகின்றன . 


ஓர் எலக்ட்ரான் , கிளர்வின்போது ஃப்ரேங்க் - காண்டன் 
( Franck - Condon ) கொள்கைக்கான நிபந்தனைகளுக்கு உட்படு 
கின்றது . இக் கொள்கையின்படி , எலக்ட்ரான் சக்தி மட்ட 
மாற்றம் நிகழும்போது , அணு இடைத்தூரம் மாறுவதில்லை . 
[ எலக்ட்ரான்களின் சலனம் , உட்கருக்களின் சலனத்தைவிட 
அதிகமாதலால் இவ்வாறு நிகழ்கிறது . எலக்ட்ரான் மட்ட 
மாற்றம் 10-18 வினாடி நேரத்தில் நிகழ்கிறது . ஆனால் , அதிர்வு 
நேரம் 10-13 வினாடிகள் ஆகும் ) . எனவே , எலக்ட்ரான் மட்ட 
மாற்றத்தைச் செங்குத்துக் கோடுகளால் ( PP , NN , QQ ) 
போன்றவற்றால் நிலைச்சக்தி வரைபடத்தில் குறிக்கலாம் . 


மேலும் , அணுக்கள் அவற்றின் தாழ் மட்டங்களில் இருக்கும் 
போது , ஒரே எல்லைகளில் ( Extremities ) மட்டுமே எலக்ட்ரான் 
மட்டமாற்றம் நிகழும் . ( எடுத்துக்காட்டு : P , L , Q , N. போன்ற 
வற்றில் ) . மூலக்கூறு , பூஜ்ய அதிர்வு மட்டத்திலிருக்கும்போது 
மட்டும் ( அறை வெப்ப நிலையில்) , எலக்ட்ரான் மட்ட மாற்றம் 
மூலக்கூறு சமநிலைத் தூரத்திலிருக்கும்போது நிகழும் ( Z - Z) . 
எல்லை அணு இடைத்தூரம் மாறாமல் இருப்பது மட்டுமின்றி , 
உயர் எலக்ட்ரான் மட்டத்தில் , அதே அணு இடைத்தூரம் , 
புதிய அதிர்வு மட்டத்தின் அதிர்வு வீச்சாகும் . புள்ளிகள் 
P , , N , Z போன்றவை , அவற்றின் அலைவுகளின் எல்லை 
களாகும் . 


மூ.மு. - 4 


50 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


எலக்ட்ரான் கிளர்வின்போது , மூலக்கூறு குவான்ட்டம் 
மட்டம் ( அல்லது அதற்கு மேல் உயரும்போது , அணுக்கள் , 
அவற்றின் மிகக் குறைந்த இடைத்தூரத்திலிருந்து , எல்லையணு 
தூரம்வரை விரிவடைகின்றன . எனவே , பிரிகைறயுறுகின்றன . 


( Afel + DB ) -க்குச் சமமான சக்தியை உட்கொண்டால் 
A நிலையிலுள்ள மூலக்கூறு பிரிகையுறும் . ஒரு மூலக்கூறு 
ஃபோட்டானை உட்கொண்டு , ( நிலைக்குக் கிளர்விக்கப்பட்டால் , 
அதுவும் பிரிகையுறும் . எலக்ட்ரான் மாற்றத்தில் , அதிர்வு மட்டம் 
-ஐ ஒரு மூலக்கூறு அடையுமானால் எலக்ட்ரான் நிறநிரல் 
தோன்றும் . இதன் அதிர்வு மட்டங்கள் குறிப்பிடத்தக்கவாறு 
மாறியிருக்கும் . 


3-7 . முன்கூட்டியே சிதைவுறுதல் ( Predissociation ) 

கந்தக S , ஆவியின் உட்கவர் நிறநிரலை 1924 ஆம் ஆண்டு 
ஹென்றி ஆய்ந்தபோது , முதன்முதலில் நுண் அமைப்பு வரி 
களின் சில பகுதி பரவலாகவும் ( விரவியும் ) , மங்கியும் இருக்கக் 
கண்டார் . இவ் வாயுவுக்கு 2799 / -க்கு அதிகமான அலை நீளத் 
தில் தெளிவான வரிகள் காணப்பட்டன . 

காணப்பட்டன . 2799-274A- க்கு 
இடைப்பட்ட அலை நீளங்களில் நுண் அமைப்பு மங்கித் தொடர் 
நிற நிரல் 

துவங்குவதுபோல் தோன்றியது . இதற்குக் 
குறைந்த அலை நீளத்தின் நுண் அமைப்பு மேலும் தெளிவானது . 
பின்னர் , இத்தகைய விரவிய மங்கலான பகுதிகள் , அசிட்டால் 
டி ஹைட் ( CH , CHO ) , குளோரோஃபார்ம் ( CHClg ) , நைட்ரஜன் 
பெராக்சைடு ( NO , ) சல்ஃபர்டை ஆக்சைட் ( SO , ) , அம்மோனியா 
( NH3 ) போன்றவற்றின் நிற நிரல்களிலும் காணப்பட்டன் . 
இத்தகைய விளைவுக்கு முன்கூட்டியே சிதைவுறல் என்று பெயர் . 
இதில் மூன்று எலக்ட்ரான் மட்டங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன . 


ஒரு மூலக்கூறின் தாழ்நிலை வரைபடம் A எனக் கொள்வோம் . 
B , C ஆகியவை இரண்டு கிளர்வுற்ற நிலைச்சக்தி வரைபடங்கள் 
எனக் கொள்வோம் . வரைபடங்கள் B- யும் , ( -யும் R எனும் 
புள்ளியில் ஒன்றையொன்று வெட்டுவதாகக் கொள்வோம் . 
A- யிலிருந்து B- க்கு LN வழியாக நிகழும் மாற்றம் , நுண் அமைப் 
புடன் கூடிய சாதாரண அதிர்வுப் பட்டையைக் கொடுக்கும் . 
ஆனால் PQ போன்ற ஒரு மாற்றம் நிகழுமானால் ( இம் மாற்றத்தில் 
QQ என்பது R. -க்கு அருகில் இருக்கிறது ) மற்றொரு 
புதிய நிலையும் தோன்றலாம் . B நிலையிலுள்ள அணுக்கள் 
Q- வினின்றும் , பின் நோக்கி நகர்ந்தால் , சக்தி QNRQ வழியாக 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


51 


மாறும் . சக்தி மதிப்பு R1- ஐ அணுகும்போது B நிலையிலிருந்து 
C நிலைக்கு மாற்றம் நிகழும் . ( குறிப்பாக அதில் ( C- யில் ) 
இயக்குச் சக்தி குறைவாக இருந்தால் ) A- யிலிருந்து ( -க்கு 


A 


B 


R 


N 


E 


26718 


(13 ) 311 


படம் 3-12 . 


தேரடி மாற்றம் நிகழாது . இப்போது , அமைப்பின் சக்தி C 
நிலையில் ) பிரிகையுண்டாவதற்குப் போதுமான அளவு உள்ளது . 
ஆனால் B நிலையில் அவ்வாறு இல்லை . எனவே , B- யில் அதிர்வுக் 
குவான்ட்டைஸ் செய்யப்பட்டுள்ளது . ஆனால் , PO போன்ற 
மாற்றம் மேலும் உயர்மட்டத்தில் நிகழ்ந்தால் , மூலக்கூறு C 
வழியாகச் சுழற்சி நேரத்தைவிடக் ( 10-1 ° sec- ஐவிட ) குறைந்த 
நேரத்தில் ( 10-18 sec- ல் ) பிரிகையுறும் . இத்தகைய முன் 
கூட்டியே சிதைவுறல் பெரும்பாலும் பல்லணு மூலக்கூறுகளில் 
காணப்படுகிறது . அவற்றில் வரைபடம் B , ஒரு குறிப்பிட்ட 
பிணைப்பின் கிளர்வுற்ற 

நிலையைக் குறிப்பிடுகிறது . இதில் 


52 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் : 


| 


கொடுக்கப்படும் சக்தி , பிணைப்பைச் சிதைவுறச் செய்யப் போது 
மான் தன்று . இச் சக்தி மூலக்கூறிலுள்ள வேறொரு பிணைப்புக்குச் 
செல்லக்கூடும் ( நிலை C) . அந்நிலை தேவையான அளவு நெகிழ்ந்து 
சிதைவுறலாம் . எடுத்துக்காட்டாக , அசிட்டால் டி ஹைடில் 
முதலில் உட்கவரப்பட்ட கதிர்கள் CO பிணைப்பைக் கிளர்விக்கப் 
பயன்படுகின்றன . பின்னர் CHSCHO –CHg + CHO கோவை 
களாகச் சிதைவுறுகிறது . நிற நிரல் முன்கூட்டியே சிதைவுறும் : 
நிற நிரல் பகுதியைக் காட்டுகிறது . 
3-8 . புறச்சிறப்பு நிறநிரலும் , வேதி அமைப்பும் ( Infra red 

spectrum and Chemical constitution ) 
புறச்சிவப்பு நிற நிரலினின்றும் , விசை மாறிலி , நிலைம உந்தம் , 
பிணைப்புகளின் பிரிகையுறுவெப்பம் ஆகியவற்றைத் தீர்மானிக் 
கலாம் . மற்றும் மிகுந்த பயனுடைய விவரங்களையும் பெறலாம் . 

பல்லணு மூலக்கூறுகள் மிகச் சிக்கலான அதிர்வு நிற நிரலைக் , 
கொடுக்கின்றன . அத்தகைய நிற நிரலுக்கான , முழுமையான , 
நிறைவான விளக்கங்களைக் கொடுப்பது மிகச்சிரமம் . n அணுக்களை 
உடைய ஒரு மூலக்கூறு ( 3n - 6 ) கட்டின்மை எண்களை 
உடையது . எனவே , அதுவே ( 3n 6 ) எண்ணிக்கை சக்தி 
மட்ட வடிவங்களை உடையது . ஒவ்வொன்றும் தனித் தனியே 
இடைவெளி விட்டு அமைந்தவை . அதே எண்ணிக்கையுள்ள 
பட்டைகளும் இருக்கும் . n குறிப்பிடத் தக்க அளவு அதிக 
மாயின் நிற நிரல் மிகவும் சிக்கலானது . அதிர்வுப் பட்டைகளின் 
எண்ணிக்கையும் மிகப்பெரியது . ஒரு குறிப்பிட்ட புள்ளி அல்லது 
தளத்தில் அதிர்வுகள் சீரானவையாயின் , விளக்கம் கொடுப்பது 
எளிதாகிறது . 
சீரானது சீரற்றது 

சீரானது 


H 


0 


H 
நேர்கோட்டு 
அமைப்பு 


( a ) 


( b ) 


( C ) 


கோண 
அமைப்பு 


0 


( d ) 


( e ) 


( f ) 


படம் 3-13 . 


மூலக்கூறு நிறநிரல்கள் 


53 


( நேர்க்கோட்டில் அல்லது கோண வடிவத்தில் அமைந்த 
மூலக்கூறுகளுக்கும் ) . 


நீர் மூலக்கூறுக்கு மூன்று வகை அதிர்வுகள் இருக்கலாம் . 
இவற்றில் இரண்டு சீரானவை ; மூன்றாவது சீரற்றது . 


நேர்க்கோட்டு அமைப்பில் ( a) வகை . மின் முனையற்றது . 
எனவே , அதிர்வு நிற நிரல் ஏற்படாது . எனவே , இவ்வமைப்பு 
இரண்டுவகை அதிர்வுகளை மட்டுமே கொடுக்க வல்லது . ஆனால் 
வளைந்த அல்லது கோண அமைப்பு , மூன்று அதிர்வுப் பட்டை 
களைக் கொடுக்கவல்லது . நீருக்கு 2 = 1595 செ.மீ. - 1 , 3652 
செ . மீ . - 1 , 3756 செ . மீ . - 1 ஆகிய அலை எண்களைக் கொண்ட 
மூன்று பட்டைகள் கிடைக்கின்றன . 


இவற்றின் முன்னவை இரண்டும் சீரான வகைக்கும் , 
மூன்றாவது சீரற்ற வகைக்கும் உரியன . எனவே , நீர் மூலக்கூறு 
வளைந்த அமைப்புடையது என்பது உறுதியாகிறது . 


ஒரு பெரும் மூலக்கூறில் , சில தொகுதிகள் இருப்பதைக் 
காட்டுவதற்குக் கரிம வேதியியலில் புறச்சிவப்பு நிறநிரல் குறிப் 
பிடத் தக்க உதவி புரிகிறது . ஒவ்வொரு தூய பொருளும் 
அதற்கே உரித்தான புறச்சிவப்பு நிறநிரலைக் கொடுக்கும் . வேறு 
பொருள்களின் புறச்சிவப்பு நிறநிரலினின்றும் அது மாறுபட்டி 
ரூக்கும் . எனவே , தெரியாத ஒரு தூய பொருளைக் கண்டறிந்து , 
உறுதிப்படுத்துவதில் நிறநிரல் பயன்படுகிறது . 


எப்பொழுதும் சில தொகுதிகள் உள்ளபோது , உண்டாகும் 
உட்கவர் பட்டைகள் அவை இருப்பதனை உணர்த்துகின்றன . 
எடுத்துக்காட்டாக , C - H தொகுதியைக் கொண்ட அனைத்துச் 
கேர்மங்களும் 3.25-3-54 - க்கு இடைப்பட்ட பகுதியில் பட்டை 
களைக் கொடுக்கின்றன . பட்டையின் குறிப்பான இடம் மூலக் 
கூறின் மீதமுள்ள பகுதியைப் பொறுத்து அமையும் . அரொ 
மேட்டிக் சேர்மங்களில்C - H பிணைப்புக்குரிய பட்டை 3-254 -வில் 
காணப்படுகிறது . --C = CH தொகுதியையுடைய அலிஃபேட்டிக் 
சேர்மத்திலும் அதே இடத்தில் காணப்படுகிறது . 


N - H பிணைப்புகள் 2.9-3-04 - விலும் , 0 - H பிணைப்புகள் 
2.7-2.84 - விலும் பட்டைகளையுடையன . 


54 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இவை ஒரு மூலக்கூறில் ஒரு தொகுதி இருப்பதை உறுதிப் 
படுத்தப் பயன்படுகின்றன . ஒரு கலவையில் ஒரு பொருளுக் 
குரிய பட்டைகளின் இடமும் செறிவும் , மற்ற கூறுகள் இருப்ப 


தொகுதி பட்டை - அதிர்வெண்கள் 

* செமீ 
-c - H 
2880-3030 
= C - H 

3000-3120 
= C - H 

3340 - 
c = 0 
1660 - 1870 

c = c 1600- 1680 
-C = C 

2200-2260 


3500-3700 


-0 - H 
N - H 


3300-3500 


அட்டவணை 3-4 . 


தால் பாதிக்கப்படுவதில்லை . எனவே , மிகத் தொடர்புடைய 
சேர்மங்களின் கலவையில் ஒரு குறிப்பிட்ட சேர்மத்தை அறிவதற் 
கும் , அளவிடுவதற்கும் , நிறநிரல் ஆய்வு பயன்படுகின்றது . 
( இதில் வேதியியல் முறைகள் பயன்படா ) . 


3-9 . எலக்ட்ரான் நிறநிரல் ( Electronic spectra ) 

எலக்ட்ரான் நிற நிரல் வெளிவிடல் , உட்கவர்தல் 
இரண்டிலும் அறியப்படுகிறது . ஒரு மூலக்கூறின் எலக்ட்ரான் , 
ஒரு தாழ்சக்தி மட்டத்தினின்றும் ( Ground state ) உயர்சக்தி 
மட்டத்துக்கு உயர்விக்கப்பட்டால் , கதிர்கள் குறிப்பிட்ட 
அளவில் உட்கொள்ளப் பயன்படுகின்றன . இதனால் உட்சுவர் 
பட்டைகள் உண்டாகின்றன . மாறாக , 

கிளர்விக்கப்பட்ட ஒரு 
மூலக்கூறு , குறைந்த சக்தி மட்டத்துக்குத் திரும்பினால் வெளி 
விடப்பட்ட சக்தி , வெளிவிடு நிற நிரலைக் கொடுக்கிறது . ஒப்பு 
நோக்கின் , அதிக அளவு சக்தி மாற்றங்கள் ( சுமார் 10 * கி . 
கேலரிகள் / மோல் ) இவற்றில் சம்பந்தப்பட்டுள்ளன . எனவே , 


மூலக்கூறு நிற நிரல்கள் 


55 


நிற நிரல்கள் , கண்ணுக்குப் புலனாகும் அல்லது புற ஊதாப் பகுதி 
களில் காணப்படுகின்றன . 

எலக்ட்ரான் நிறநிரல்கள் மிகச் சிக்கலானவை . இவற்றின் 
அடிப்படைத் தத்துவங்களைக் காண்போம் . மிகச் சிக்கலானவை 
யாக இருந்தாலும் , புலனாகும் அல்லது புற ஊதாப் பகுதிகளில் 
காணப்படுவதால் , நிற நிரலாளர்கள் இவற்றிற்கே முதலிடம் 
தருகிறார்கள் . ஏனெனில் இவற்றில் சோதனை நுட்பங்களைக் 
கையாளுவது புறச்சிவப்புப் பகுதியைக் காட்டிலும் மிக எளிது . 
மற்றொரு பயன் , மூலக்கூறின் கிளர்வுற்ற நிலையைப் பற்றிய 
விவரமும் , பிரிகையுறு வெப்பம் பற்றிய விவரமும் இதனின்றும் 
எளிதில் கிடைக்கும் : புறச்சிவப்பு , நுண்அலை ஆகிய பகுதி 
களில் நிற நிரலைத் தராத , சமச்சீரான ( மின்முனையற்ற ) மூலக் 
கூறுகள்கூட எலக்ட்ரான் நிறநிரலைக் கொடுக்கின்றன . 

எலக்ட்ரான் நிலையில் ஏற்படும் எந்த வொரு மாற்றமும் , 
கூடவே அதிர்வு மற்றும் சுழற்சி மட்ட மாற்றங்களையும் 
உடையது . ஒரு மூலக்கூறின் எலக்ட்ரான் மட்ட மாற்றத்தின் 
போது , அதிர்வுச் சக்திகளும் எங்ஙனம் மாறுகின்றன என்பதை 
நிலைச்சக்தி வரைபடங்களின் மூலம் கண்டோம் . ஓர் எலக்ட்ரான் 
நிலைமாற்றம் ஏற்படும்போது , வழக்கமாக அதிக அளவு , அதிர்வு 
மட்டங்களும் மாறுகின்றன . அவை ஒவ்வொன்றும் ஒரு பட்டை 
யைக் கொடுக்கின்றது . இந்த ஒவ்வொரு பட்டையிலும் 
எண்ணிலடங்காத சுழற்சிக்கான வரிகள் உள்ளன . எனவே , 
மிக எளிய மூலக்கூறுகளுக்குக்கூட எலக்ட்ரான் நிற நிரல் மிகச் 
சிக்கலானதாகும் . 
மூலக்கூறின் சக்தி 

E = Eal + Eb + Erot 
இருவேறு எலக்ட்ரான் நிலைகளில் , 

1 
E = El + 

Axw + BhJ ( J + 1 ) 
2 


H = E". + (/ + z )ha - (x + z ) 

-) 


hre + B hJ ( J + 1 ) 


எனக் குறிக்கலாம் . 

இவற்றில் , v ஆகியவை இரு நிலைகளில் அதிர்வுக் 
குவான்ட்டம் மட்டங்கள் . அவற்றின் வேறுபட்ட அடிப்படை 
அதிர்வெண்கள் 8. எ , சுழற்சி மாறிலிகள் H , B ஆகியவை 
மாறுபட்டிருக்கும் . இசை இயக்கமற்ற தன்மைக் காரணிகள் 
1 , x ஆகும் . 


56 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


E - E 


he . + 


( • + 1 ) hw - ( + z ) 

2. how 
- {( + + ) ne - ( v + 3 ) n } 


+ BhJ [J + 1 ) - B hJ ( J + 1 ) 
இவற்றில் El - E e / = / r . ( அஃதாவது உட்கொள்ளப் 
பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட கதிரின் சக்தியானது , முழுதும் 
தூய எலக்ட்ரான் சக்தி மாற்றத்துக்கு மட்டும் உரியதாயின் ) 

மாறாக , அதிர்வு மட்டமாற்றம் ( Av = y - v ) எந்த ஒரு 
முழு எண் மதிப்பையும் உடையதாக இருக்கலாம் . 

Av = 0 , +1 , + 2 , + 3 , + 4 போன்றவை . 
இவற்றில் எந்த ஓர் 

ஓர் அதிர்வுப் பட்டைக்கும் , சுழற்சி 
மாற்றங்கள் , AJ = + 1 

உட்கொள்ளப்பட்ட ( அல்லது வெளிவிடப்பட்ட ) கதிரின் 
அதிர்வு எண் , 

1 1 

1 
+ 21 + 

2 


+ ( 2 ) } 1 . 


வலப் பக்கத்தில் அட்டை அடைப்புக் குறிக்குள் உள்ள 
பகுதிகள் ( Terms ) ஒரு பட்டையின் மையத்திலுள்ள அதிர் 
வெண்ணைக் காட்டுகின்றன . இவற்றில் நுண் அமைப்புகள் , 
சுழற்சிப் பகுதிகளால் கொடுக்கப்படுகின்றன . பட்டையின் 
மையத்திலுள்ள அதிர்வெண்ணை 2. எனக் கொண்டால் , 

* == * . + BJ ( J + 1 ) - B J ( J + 1 ) 
AJ == = 1 அஃதாவது J -J -- 1 ஆயின் R கிளை கிடைக்கும் . 
அப்போது , ( a ) " R = 2. + BJ ( J + 1 ) - B J ( J - 1 ) = 7 . 

+ ( B + B ) J + ( B - B ) J * 
மேலும் , AJ = -1 . 

அஃதாவது , J - 1 = J 
ஆயின் , P கிளை கிடைக்கும் . 
எனவே , ( b ) P = 7. + BJ ( J - 1 ) - B J ( J + 1 ) 

= 10 - ( B -- B ) J + ( B - B ) J * 
( a ) , ( b ) ஆகியவற்றில் J- க்குரிய வெவ்வேறு முழு எண் 
மதிப்புகளை யிட்டால் , பட்டையின் நுண் அமைப்பு வரிகளை 
( எண்ணிக்கைகளை ) நாம் பெறலாம் . இவ் வரிகள் சம இடை 
வெளியில் அமைந்திருக்க முடியாது . 


4. ஒளி உட்கவர்தல் 

( Absorption of Light ) 
நிறநிரல் ஒளி அளவியல் 

( Spectrophotometry ) 
4-1 . "நீர்மங்களின் நிறநிரல் ( Spectra of Liquids ) 

வாயு நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள்களின் 
சுழற்சி , அதிர்வு , எலக்ட்ரான் நிறநிரல்களை அவற்றின் நுண் 
அமைப்புகளுடன் கண்டோம் . நீர்ம நிலையில் அல்லது கரை 
சலில் , வலிய மூலக்கூறு இடையீட்டினால் , நிறநிரலில் நுண் 
அமைப்புகள் காணப்படுவது அரிதாக உள்ளது . நீர்மங்கள் 
அல்லது கரைசல்களுக்குப் புலனாகும் பகுதி , புறஊதாப் பகுதி 
ஆகியவற்றில் உண்டாகும் எலக்ட்ரான் நிலைமாற்றங்களில் , 
மேற்பொருந்துதல் காரணமாக , அதிர்வு இடைவெளிக் கோடு 
களைப் பிரித்தறிய இயலாது . எனவே , இத்தகைய நிறநிரல்களில் 
சுழற்சி நுண் அமைப்புகளுடன் கூடிய அதிர்வுப் பட்டைகள் 
மறைந்து , தொடர்ந்து அகன்ற எலக்ட்ரான் பட்டைகளே 
-கிடைக்கின்றன . கூரிய அமைப்புத் தன்மைகள் அற்றதாயினும் , 
புலனாகும் பகுதி , புறஊதாப் பகுதி ஆகியவற்றில் உட்கவர் 
பட்டைகள் ஆய்வதற்குச் சுவையான விவரங்களைத் தருகின்றன . 


எலக்ட்ரான் நிலை மாற்றங்களில் ஏற்படும் சக்தி மாற்றம் 
அதிகமாயின் புறஊதாப் பகுதியிலும் , அதைவிடக் குறை 
வாயின் , புலனாகும் பகுதியிலும் எலக்ட்ரானிக் உட்கவர் பட்டை 
கள் உண்டாகின்றன . நிறமுள்ள பொருள்கள் மட்டுமே புலனாகும் 
பகுதியில் உட்கவர் பட்டையைக் காட்டுகின்றன . ஏனெனில் , 
ஒரு பொருளின் நிறம் , அஃது உட்கவராமல் விட்டுவிட்ட 
வெண்மைநிற ஒளியின் பகுதியைக் குறிக்கும் . எடுத்துக் 
காட்டாக , மயில் துத்தம் ( கர்ப்பர் சல்ஃபேட் CuSO4.5H , O ) 
நீலமாக இருக்கிறது என்றால் அது வெண்மை ஒளியின் மற்ற 
பகுதியை உட்கவர்ந்து , நீலத்தை மட்டும் உட்கவரவில்லை 
என்று பொருள் . நிறமற்ற ஆல்கஹால் அல்லது சோடியம் 
குளோரைடுக் கரைசல் வெண்ணிற ஒளியை முழுதும் வெளிவிடு 
கிறது . புலனாகும் கதிர்களில் எதுவும் உட்கொள்ளப்படுவதில்லை . 
இவை புறஊதாக் கதிர்களை உட்கவர்ந்திருக்கலாம் . 


58 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


4-2 . உட்கொள்ளப்பட்ட கதிர்கள் , அவை உட்கொள்ளப்பட்ட 

அளவு ஆகியவை பற்றிய விவரங்கள் ( Information regard 

ing the rays absorbed and the extent they are absorbed ) 
புறஊதா நிற நிரல் தாழ்ந்த எலக்ட்ரான் மண்டலங்களி 
லிருந்து , உயர்ந்த எலக்ட்ரான் மண்டலங்களுக்கு நிகழும் எலக்ட் 
ரான் மாற்றங்களைப்பற்றி அறிவதாகும் . வழக்கமாகப் பிணைப்பில் 
ஈடுபடாத ( Nonbonding ) தனித்த எலக்ட்ரான் இரட்டை ( Pair ) 
ஒரு மூலக்கூறில் குறைந்த வலுவுடனேயே பிணைக்கப்பட் 
டுள்ளது . பிணைப்பில் ஈடுபடும் 

பிணைப்பில் ஈடுபடும் எலக்ட்ரான்களில் , ஏ எலக்ட் 
ரான்கள் , * எலக்ட்ரான்களைக் காட்டிலும் குறைந்த 
மட்டத்தில் உள்ளன .. கரிம மூலக்கூறுகளால் உட்கொள்ளம் 
படும் கதிர்வீச்சுச் சக்தி : 


( 1 ) பிணைப்பு * எலக்ட்ரானை அதிகச் சக்தியுள்ள பிணை 

எதிர் ** எலக்ட்ரானாகவும் (1 + n * ) 
( 2 ) பிணைப்பில் ஈடுபடாத n எலக்ட்ரானை , பிணை எதிர் ** 
எலக்ட்ரானாகவும் ( n + ** ) மாற்றுவது 

போன்ற 
மாற்றங்களுக்கு வழி வகுக்கிறது . 
( 3 ) இவைமட்டுமின்றி ஏ + 7 * , n - r * போன்ற மாற்றங் 

களும் சில சமயங்களில் நிகழ்கின்றன . 


. 


1 


E 


| 


படம் 4-1 , 


c = 0 : 


> c =் : 


T 


c = 0 : 


> c- : 


r-- T 

* 


ஒரு நீர்மம் அல்லது கரைசலினூடே , ஒளி செலுத்தப்பட்டால் 
அனைத்து அலை நீளங்களில் 

உட்கவர்தல் நிகழ்வதில்லை . 


ஒளி உட்கவர்தல் 


59 


ப 


ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்தில் , அல்லது அதன் ஒரு சிறு எல்லைக் . 
குள் , ஒரு குறிப்பிடத் தக்க அளவு உட்கவரப்படுகிறது . இதற்குக் 
குறைந்த அல்லது அதிகமான அலை நீளங்களில் உட்கவர்தல் 
மிகக் குறைவாக இருக்கும் . எனவே , உட்கவரப்பட்ட ஒளியின் 
அளவை ( வெளிவிடப்பட்ட கதிரின் ஒளியின் செறிவு இழப்பை 
அறிவதின் மூலம் இதனை அறியலாம் ) . அலை நீளத்துக்கு எதிரே 
வைத்து வரைபடம் வரைந்தால் , உட்கவரும் எல்லையில் உச்சம் 


A 


படம் 4-2 . 


கிடைக்கிறது . ஒவ்வொரு பொருளுக்கும் , அதற்கே உரித்தான 
உட்கவர் வளை கோடு உண்டு . உட்கவரும் ஊடகத்தின் வழியே : 
செலுத்தப்படும்போது , கதிரில் ஏற்படும் ஒளிச்செறிவுக் 
குறைவு , இருவிதிகளுக்குக் கட்டுப்படுகிறது . அவ் விதிகளாவன : 
( 1 ) லேம்பொட்டின் விதி ( Lambert s Law ) . ( 2 ) பீரின் விதி 
( Beer s Law ) 


4-3 . லேம்பெர்ட்டின் விதி ( Lambert s Law ) 

உட்கவர் ஊடகத்தின் ஒளிசெல்லும் தொலைவு ( Thickness ) 
உண்டாகும் ஒளிச்செறிவுக் குறைவு வீதம் , ஊடுருவும் கதிரின் 
ஒளிச்செறிவுக்கு நேர் விகிதத்தில் உள்ளது . 


ஓர் ஊடகத்தின் மெல்லிய அடுக்கலான dl குறுக்கப் : 
பரப்பை எடுத்துக் கொள்வோம் . அதனுள் புகும் கதிரின் ஒளிச் 
செறிவு 1 ஆக இருக்கட்டும் எனின் , 

db 

-kI 
dl 
I 

1 
dI 
அல்லது 


- 


( kdl . 


1 . 


80 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


I 


அல்லது 


In .. 


k / 


- 


le 


அல்லது 1 
இதில் 1. , 1 = 0 ஆக உள்ளபோது ஒளிச்செறிவு . 

1, 1 = 1 தூரத்தில் உள்ள ஒளிச்செறிவு . 
மாறிலி k ஊடகப் பொருளின் உட்கவர்தல் 

குணகம் 
( Absorption coefficient ) எனப்படும் . 


சமன்பாட்டை , 


cal 


1.10 எனவும் எழுதலாம் : 
இதில் d = 0 • 4343 . இதனை அழிவுக் குணகம் ( Extinction 
Coefficient ) என்று கூறலாம் . 


சம குறுக்குப் பரப்பு ( 1 ) உட்கவர் பொருளால் உட்கொள்ளப் 
படும் ஒளியின் அளவு விகிதம் சமமாகும் என்பது தெளிவு . 
விகிதம் உட்புகும் ஒளியின் ஒளிச் செறிவைப் பொறுத்ததன்று . 


இவ் 


1 
1 என்பது ஒளிச் செறிவு 

10 


ஆகக் குறையும் 


குறுக்களவு 


ஆயின் , சமன்பாடு ( 2 )-னின்றும் , d 


- 


+ ஆகும் (1 சென்டி 


மீட்டர்களில் ) . 


4.4 . பீரின் விதி ( Beer s Law 

உட்கவரும் பொருள் கரைசலில் இருப்பின் , கதிரை உட்கவர் 
அளவு , கரைசலின் செறிவைப் பொறுத்தும் இருக்கும் . பீரின் 
விதியாவது : உட்கவரப்பட்ட கதிரின் , செறிவுக் குறைவு வீதம் , 
ஊடகத்தின் குறுக்குப் பரப்பு , கரைசலின் செறிவு ஆகிய 
வற்றிற்கு நேர்விகிதத்தில் இருக்கும் . எனவே , மேலே கண்ட 
குறியீடுகளையே பயன் படுத்தினால் , 

d / 

k lc 
dil ( இதில் ( கரைசலின் செறிவு . தொகை 

-k ic 
காணல் ( integration ) செய்தால் I = ° e 

1 1. 
அல்லது k = 

in 

CI | 
இதில் k மோலார் உட்கவர்தல் குணகம் ( Molar absorption 
-coefficient ) எனப்படும் . 


- 


ஒளி உட்கவர்தல் 


61 


கரைசலின் செறிவை இரு மடங்காக்கி , அதன் அடுக்குக் 
குறுக்குப் பரப்பைப் : Layer thickness ) பாதியாக்கினால் உட்கவர் 
அளவு மாறாது . 
இதனையே வேறு விதமாக எழுதினால் , 

-c | 

1 = 1 , 10 
E மோலார் அழிவுக் குணகம் எனப்படும் . அதன் மதிப்பு : 
E = 0.4343 ஆகும் . 

உட்புகு கதிர்க் கற்றையின் ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்தில் , 
ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு E ஒரு குறிப்பிட்ட மதிப்புடையது .. 
In எனும் அளவு , ஊடகத்தின் ஒளியியல் அடர்த்தி அல்லது 

1 
உட்கவர் திறன் / ) எனப்படும் . 


D = log ; = E cd (dஊடகத்தில் ஒளி செல்லும் 


எனவே , D = log 
தொலைவு . ) 

ஓர் அமைப்பில் , பல உட்கவர் பொருள்கள் இருப்பின் , 
அவை ஒவ்வொன்றும் தனித்தனியே , ஒளி உட்கவர் வீதத்தைக் 
கொடுக்கின்றன . 

அஃதாவது , D = € 4cd + € , c , d + € gcgd + ... = z Eici d . 
இதில் , செறிவு , மோல்கள் | லிட்டரிலும் , d சென்டி மீட்டரிலும் 
கொடுக்கப்படுகின்றன . 


log 4 -ஐ ஒரு குறிப்பிட்ட குறுக்குப் பரப்புடைய 


மேலும் , log 

1 
தண்டு , கரைசலின் செறிவுக்கு எதிரே வைத்து வரைபடம் 
வரைந்தால் , சமன்பாட்டின்படி எதிர்பார்த்ததுபோலவே ஒரு 
நேர்க்கோடு கிடைக்கிறது . கோட்டின் சாய்விலிருந்து ( Slope ) 
மோலார் அழிவுக் குணகத்தை எளிதில் கணக்கிடலாம் . 

n கூறுகளைக் கொண்ட கலவையைப் பகுப்பாய்வு செய்ய : 
D , n அலை நீளங்களில் அளக்கப்படுகிறது . இவ் வலை நீளங்களில் 
ஒவ்வொரு கூறுக்கும் € 1 , E , முதலியவை தெரியும் . ( E , E , 
முதலியவை ஒன்றினின்றும் மற்றொன்று குறிப்பிடத்தக்க அளவு 
வேறுபட்டிருத்தல் வேண்டும் ) . 

இக் காலத்தில் , ஒளிமின் நிற நிரல் ஒளி அளவியின் ( Photo 
electric spectrophotometer ) உதவியால் , ஓர் உட்சுவர் வளை 
கோட்டைப் பெறுவது எளிது . ஒரு நிறப்படுத்தப்பட்ட 
வெவ்வேறு ஒளிக்கற்றைகள் , தூய கரைப்பானைக் கொண்ட 


162 | 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


( 4 ) 


சிறு கலத்தினுள்ளும் ( Cell ) , அதே போன்ற கலத்திலுள்ள கரை 
சலுக்குள்ளும் செலுத்தப்படுகின்றன . இக் கற்றைகள் தாங்கியில் 
பொருத்தப்பட்ட - சிறப்பான ஒளிவடிப்பான்களைக் ( Special 
light filters ) கொண்டு பெறப்படுகின்றன . வெளிவரும் ஒளி , 
- ஓர் ஒளி மின்கலனின் ( Photocell ) மேல் விழுகிறது . கலன் 

1. 
--- ஒவ்வோர் அலை நீளத்திலும் நேரடியாக , 

விகிதத்தைக் 
குறிக்கிறது . எனவே , உட்கவர் உச்சத்தையும் மோலார் 
அழிவுக் குணகத்தையும் காண்பது மிக எளிது . உச்சத்தில் 
உட்கவர்தலின் அளவையும் , அவை உண்டாகும் இடத்தையும் 
ஆய்வது , கரிம மூலக்கூறுகளில் இலட்சியப் பண்புத் தொகுதி 
களைக் கண்டறிவதற்கான பயனுடைய விவரங்களை நமக்குத் 
தருகிறது . ஈரிணைப்பு , முப்பிணைப்பு உடைய மூலக்கூறுகள் , அண் 
மைப் புறஊதா நிற நிரலைக் கொடுக்கு மளவுக்கு நிலைத்த கிளர்வுற்ற 
நிலைகளைக் கொண்டுள்ளன . எனவே , இத்தகைய நிறநிரல் 
தோன்றுதல் , நிறைவுறா நிலையைக் காண்பதற்கும் , அறிவதற்கும் 
உதவுகிறது . நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் , ஆல்கஹால் 
கள் , ஈதர்கள் முதலியவற்றின் மூலக்கூறுகள் அண்மைப் புற 


தொகுதி 


பெயர் 


Amax 


( mM ) 


E ( மோலார் 
அழிவுக் 
குணகம் ) 


15 


17 


32 


5.7 


> c = 0 அசெட்டோன் 

279 
> C = o அசெட்டால்டிஹைட் (d ) 290 
-COOH அசெட்டிக் அமிலம் 

208 
| -COOR ஈதைல் அசெட்டேட் 21 
> c = c - c = c < |பியூட்டா டையீன் 
217 
> c = c - c = 0 க்ரோட்டனால்டிஹைடு(d) 217 
> c = c - CoOH க்ரோட்டனிக் அமிலம் 206 
|CH6 பென்சீன் 

255 


21000 
16000 
13500 - 
230 


அட்டவணை 4.1 . 


. 


ஊதாப் பகுதியில் ஒளியை உட்கவராது , ஊடுருவ விடும் தன்மை 
யுடையன ( Transparent ) . ஒரு பல்லிணைப்பை ( Multiple bond ) 
மட்டும் கொண்ட , அசெட்டிக் அமிலம் , அசெட்டோன் முதலி 
யவை மிகச் செறிவு குறைந்த உட்கவர்தலை உடையவை . 
எனவே , கண்டறியத் தகுந்தவை அல்ல . இரண்டு அல்லது 


ஒளி உட்கவர்தல் 


63 


மேற்பட்ட இரட்டைப் பிணைப்புகள் ( முப்பிணைப்புகள் ) , இரண்டு 
அல்லது மேற்பட்ட ஒற்றைப் பிணைப்புகளால் பிரிக்கப்பட்டிருப் 
பின் உட்கவர்தல் செய்முறையில் கூட்டுத்தொகை சார் பண் 
பாகிறது . மாறாக , இரு பல்லிணைப்புகள் ஓர் ஒற்றைப் பிணைபால் 
பிரிக்கப்பட்டிருப்பின் ( ஒன்று விட்டொன்றாக ) ( Conjugated ) 
அமைந்த இரட்டைப் பிணைப்புகள் அல்லது ( முப்பிணைப்புகள் ) 
வழக்கத்திற்கு மாறாக அதிகமான உட்கவர்தல் நிகழ்கிறது . 
UV உச்சம் , உட்கவர்தல் ஆகியவற்றில் சில செய்முறை மதிப் 
புகள் ( முன் பக்க ) அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 

பயிற்சிகள் 
2 செ . மீ . தடிமம் கொண்ட கலனில் உள்ள 0-04 
மோலார் கரைசலுக்குள் ஒரு நிறப்படுத்தப்பட்ட 
ஒளியைச் செலுத்தியபோது வெளிவரும் ஒளியின் 
செறிவு 50 % குறைக்கப்பட்டது . பொருளின் மோலார் 

அழிவுக் குணகத்தைக் கணக்கிடுக . 
2. 1 செ.மீ. தடிமம் கொண்ட கலனில் வைக்கப்பட்ட ஒரு 

சாயக் கரைசலுக்குள் ( 1 கிராம் | 100 க . செ .மீ . ) 
செலுத்தப்பட்ட நீல நிற ஒளியின் 60 % வெளிவிடப் 
பட்டது . 
( அ ) அதே கலனில் 2 கிராம் | 100 க . செ.மீ. செறி 

வுள்ள கரைசல் வைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு 

விழுக்காடு ( % ) ஒளி உட்கொள்ளப்படும் ? 
( ஆ ) 90 % ஒளி உட்கொள்ளப்படவேண்டுமானால் , 

மேற்கண்ட இரு செறிவுகள் கொண்ட கரைசல் 
களுக்கும் தனித்தனியே கலனின் 

தடிமம் 
எவ்வளவு இருத்தல் வேண்டும் ? 
4-5 . பயன்கள் ( Applications ) 

வேதியியல் முறைகள் பயன்படத் தவறுகின்ற அளவறி 
பகுப்பில் , உட்கவர்தல் பெரும்பாலும் உதவுகிறது . ஒரு 
கலவையில் , இரண்டு கூறுகள் இருப்பின் . கலவையின் ஒளியியல் 
அடர்த்தி , D = [ dici d , ( , ) 1 . இதில் dy , d , ஆகியவை 
கூறுகளின் ஒளியியல் அடர்த்திகள் . 
வெவ்வேறு அலை நீளங்களில் 

அலை நீளங்களில் ஒளியியல் அடர்த்திகளை 
அளந்தறிவதன் மூலம் , நமக்கு இரு வேறு சமன்பாடுகள் கிடைக் 
கின்றன . இதனினின்றும் தெரியாத செறிவுகள் ( 1 , c , ) ஆகிய 
வற்றைக் கணக்கிட்டறியலாம் . உட்கவர்தல் அல்லது அழிவுக் 
குண்கங்களைப் பயன்படுத்தியும் தகுதியான இடங்களில் சமநிலை 
மாறிலிகள் காணப்படுகின்றன . 


64 


மூலக்கூறு அலைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


திறநிரல் ஒளி அளவியின் மிகப் பொதுவான பயன் , கரிம 
மூலக்கூறுகளின் அமைப்புச் சிக்கல்களை அறிவது , ஒத்த அமைப் 
புடைய சேர்மங்கள் , ஒத்த உட்கவர் நிறநிரல்களைக் கொடுக் 
கின்றன என்பது ஹார்ட்லி ( Hartley ) விதியாகும் . இவ்விதியைப் 
பயன்படுத்தி மூலக் கூறுகளின் அமைப்புகளை அறியலாம் . 

வரலாற்றுப் புகழ் வாய்ந்த ஓர் எடுத்துக் காட்டு , ஐசட் 
டினின் இரண்டு இயலக்கூடிய அமைப்புகளாகும் . 


co . 


. 


CH4 


COH 


CsH4 | 


co . 


M 


NH 


லேக்டிம் 


லேக்டேம் 


இவ் விரு சேர்மங்களின் உட்கவர் நிறநிரல்களும் , இவற்றின் 
மிதைல் ஈதர் பெறுதிகளின் உட்கவர் நிறநிரல்களுடன் ஒப்பிடப் 
பட்டன . n- மிதைல் ஈதரின் நிறநிரல் மேலேயுள்ள அமைப்பு // 
உடன் ஒத்திருந்தது . எனவே , ஐசட்டினுக்கு லேக்டம் 
அமைப்புக் கொடுக்கப்பட்டது . 

இது போலவே , டைரோசினுக்கு ( Tyrosine ) இரு வேறு 
பட்ட அமைப்புகள் முன் மொழியப்பட்டன . அவையாவன : 


COOH 


он 


CH4 


OC2H4- NH2 
I. P- ஆக்சி பென்சாயிக் 
அமிலத்தின் பெறுதி 


CH4 

C2H3NHz COOH 
H. ஒரு ஃபீனால் 


டைரோசினின் உட்கவர் நிறநிரல் , ஃபீனாலின் அமைப்பை 
ஒத்திருந்தது . P- ஆக்சி பென்சாயிக் அமிலத்தின் நிற நிரலுடன் 
எவ்வித ஒற்றுமையும் காணப்படவில்லை . எனவே , இவ்வமினோ 
அமிலத்துக்கு அமைப்பு // உறுதியாகிறது . இதுபோல் மற்ற 
எத்தனையோ எடுத்துக் காட்டுகள் உண்டு . கீட்டோ , ஈனால் 
இயங்கு சமநிலைச் ( Tautomerism ) சிக்கல்களும் , அவற்றின் 
உட்கவர் நிறநிரலை அறிந்தே விளக்கப்பட்டுள்ளன . புளூரோக்ளூ 
சினால் , அசெட்டைல் அசெட்டோன் , அசெட்டோ அசெட்டிக் 
எஸ்ட்டர் முதலியவற்றின் அமைப்புகளும் இவ்வாறே உறுதி 
செய்யப்பட்டுள்ளன . 


5. இராமன் நிறநிரல் அல்லது 

இராமன் விளைவு 
(Raman spectrum or Raman effect) 


5-1 . அறிமுகம் ( Introduction ) 

ஒரு சேர்மத்தின் ஊடே ஒரு நிறப்படுத்தப்பட்ட ( Monochro 
matic ) ஒளியைச் செலுத்திச் சிதறிய ஒளியை உட்செலுத்திய 
ஒளியின் திசைக்குச் செங்குத்தாகப் பார்த்தால் அல்லது நிறநிரல் 
மானியால் ஆய்ந்தால் , பொதுவாக வெளிவிடப்பட்ட கதிர் 


நிற நீரவ 


அளவி 


குவிப்பான் 


சீதறிய 
கதிர்கள் 


குறுக்கும் 
லென்சு 


குவிப்பான 


ஒரு நிறககதிர 
தோற்றுவாய 


கதிருக்குட் படுத்தப்படும் 

பொருள் 


படம் 5-1 . 


களின் அதிர்வுஎண் , உட்செலுத்தப்பட்ட கதிர்களின் அதிர்வு 
எண்ணுக்குச் சமமாகும் . இத்தகைய சிதறலுக்கு ரேலே ( Ray 
leigh ) சிதறல் என்று பெயர் . இது குறிப்பாகக் கூழ்ம நிலைப் பரும 
னுள்ள பொருள்களில் நிகழ்கிறது . இதற்கு டிண்டல் விளைவு 
(Tyndall effect ) எனவும் பெயர் உண்டு . 

மூ . மு . - 5 


86 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


ரேலே சிதறலுக்கும் , இராமன் சிதறலுக்கும் உன்ள 

முக்குய வேறுபாடு 


ரேலே சிதறலில் ஃபோட்டானுக்கும் , மூலக்கூறுக்கும் 
இடை மோதல் மீளும் தன்மை ( Elastic ) உடையது . எனவே , 
அதிர்வெண் மாறுவதில்லை . இராமன் சிதறலில் அதிர்வெண் 
மாறுகிறது . எனவே , சக்தி மாறுகிறது . ஆகவே , ஒரு குவான்ட்டம் 
சக்திக்கும் , மூலக்கூறுக்கும் இடையில் மோதல் மீளும் தன்மை 
யற்றது ( Inelastic ) . ஒளிக் குவான்ட்டம் . மூலக்கூறுக்குச் 
சக்தியைக் கொடுக்கிறது அல்லது அதனின்றும் எடுத்துக் 
கொள்கிறது . 


ஒரு குறிப்பிட்ட அதிர்வு எண்ணுடைய ஒளியை , வாயு , 
நீர்ம அல்லது திண்ம நிலையிலுள்ள பொருளின் ஊடே செலுத் 
தினால் , நேர்க்கோணத்தில் சிதறிய ஒளி , உட்செலுத்திய ஒளியின் 
அதிர்வு எண் கொண்ட வரிகளை மட்டுமன்றி , வேறு அதிர்வு எண் 
களைக் கொண்ட ( பொதுவாகக் குறைவான அதிர்வு எண் , சில 
சமயங்களில் மட்டும் அதிகமான அதிர்வு எண் ) வரிகளையும் 
கொண்டிருக்கிறது என 1928 - ல் இராமன் கண்டறிந்தார் . 
( இதற்காக 1930 - ல் நோபல் பரிசும் பெற்றார் ) . 


குறைந்த அதிர்வுஎண் கொண்ட வரிகளை ஸ்டோக்ஸ் வரிகள் 
( Stokes lines ) என்றும் , அதிக அதிர்வுஎண் கொண்ட வரிகளை 
முரணிய ஸ்டோக்ஸ் வரிகள் ( Anti - Stokes lines ) என்றும் கூறு 
கிறோம் . உட்செலுத்திய கதிரின் அதிர்வு எண்ணுக்கும் , சிதறிய 
கதிரின் அதிர்வு எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு , அவ்வொளி 
செலுத்தப்பட்ட பொருளின் தன்மையைப் பொறுத்தது ; உட் 
செலுத்தப்பட்ட ஒளியின் அதிர்வு எண்ணைப் பொறுத்ததன்று 
எனவும் கண்டார் இராமன் . அலைஎண்களில் , உட்செலுத்தப்பட்ட 
ஒளியின் அதிர்வு எண் எனவும் , சிதறிய ஒளியின் அதிர்வு 
எண் " ; ( சிதறிய நிறநிரலில் குறிப்பிட்ட வரியின் அதிர்வு எண் ) 
எனவும் கொள்வோம் . வேறுபாடு - ;-க்கு இராமன் 
அதிர்வு எண் ( Raman frequency ) என்று பெயர் . ஒரு பொருளுக்கு 
இராமன் அதிர்வு எண்கள் , புறச்சிவப்பு அதிர்வு எண்களுடன் 
( சுழற்சி - அதிர்வு நிற நிரலுடன் ) ஒத்துள்ளன . 


இராமன் நிற நிரல் அல்லது இராமன் விளைவு 


67 


cm 


தொடு கதிரின் சிதறிய கதிரின் இராமன் புறச் சிவப்பு நிற 
அதிர் அதிர் 

அதிர் 

நிரலினின்றும் 
வெண்கள் வெண்கள் வெண்கள் கிடைத்த அதிர் 
Y : 

V y 

வெண்கள் 
22937 cm- 21940 cm - 1 997 cm 970 
21755 

1182 

1155 . 
21340 

1597 

1612 
19880 3057 

3076 
22994 21997 

997 

970 
21.521 1473 

1481 
24704 23713 

997 

970 
23520 1184 

1154 
23100 1604 

1612 
21642 

3062 3076 


12 


அட்டவணை 5-1 . 
இதனின்றும் , 
( 1 ) இராமன் அதிர்வு எண்கள் உட் செலுத்திய ஒளியின் 

அதிர்வு எண்ணைப் பொறுத்தவை அல்ல எனவும் , 
( 2 ) அவை புறச்சிவப்புக் கதிரின் அதிர்வு எண்ணுடன் 

ஒத்துள்ளன எனவும் அறிகிறோம் . 


எனவே , இராமன் நிறநிரலில் கிடைக்கும் விவரங்களும் , புறச் 
சிவப்பு நிற நிரலில் கிடைக்கும் விவரங்களும் ஒன்றே யாகும் . 
ஆயினும் , இராமன் நிறநிரலைப் பயன்படுத்துவதில் பல வசதிகள் 
உள்ளன . அவற்றில் சில . 

. 


5-2 . பயன்கள் ( Applications ) 
( 1 ) புறச்சிவப்பு நிற நிரல் பெரும்பாலும் வாயு நிலையில் 

மட்டும் பயன்படும் . சில நீர்மங்கள் , திடப்பொருள்கள் 
ஆகியவற்றிற்குப் புறச்சிவப்பு நிறநிரல் பரவலாகவும் , 
மங்கியும் ( Diffuse ) இருப்பதால் அளவறிதலில் பயன் 
படாது . அத்தகு சேர்மங்களுக்கும் இராமன் நிறநிரல் 

பயன்படும் . 
( 2 ) மின்முனையுடைய மூலக்கூறுகள் மட்டுமின்றி , மின் 

முனையற்ற ( Nonpolar ) 0 ,, N ,, Cl , போன்ற மூலக் 
கூறுகளும் இராமன் நிற நிரலைக் கொடுக்கின்றன . 


68 . 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


எனவே , மின்முனையற்ற மூலக்கூறுகளில் 

சுழற்சி 
மற்றும் அதிர்வு மாற்றங்கள் இராமன் நிறநிரலாலேயே 
அறியப்படுகின்றன . புறச்சிவப்பு நிற நிரலால் இயலு 

வதில்லை . 
( 3 ) முக்கிய பயன் : - உட்செலுத்திய ஒளியின் அதிர்வு எண் 

உள்ள நிற நிரல் பகுதியிலேயே சிதறிய ஒளி நிறநிரலும் 
அமைந்துள்ளது . எனவே , தக்க கதிர்களைத் தெரிந் . 
தெடுத்துச் சிதறிய கதிர்களை அவற்றின் பகுதியிலேயே 
( பொதுவாகப் புலனாகும் பகுதியிலேயே ) நிறநிரலை 
உண்டாக்குமாறு செய்யலாம் . இப் பகுதியில் அவற்றை 
ஆய்ந்தறிவது எளிது . இதற்கு இணையான புறச் 

சிவப்பு நிற நிரலை ஆய்வது எளிதன்று . 
! இக் காரணங்களால் , மூலக்கூறுகளின் அமைப்பைத் தீர்மானிப் 
பதில் இராமன் நிற நிரல் விரிவாகப் பயன்படுகிறது . 
5-3 . இராமன் விளைவுக்கான காரணங்கள் ( Causes of Raman 

effect )) 
உட்புகும் ஒளியினின்றும் மூலக்கூறுகள் சக்தியை உட்கவர் 
வதால் இராமன் விளைவு உண்டாகிறது . இதனால் குறைந்த 
அதிர்வு , சுழற்சி மட்டங்களிலிருந்து , உயர் மட்டங்களுக்கு 
மாற்றம் நிகழ்கிறது . எனவே , உட்செலுத்தப்பட்ட ஒளி . 
யினின்றும் சக்தி நீக்கப்படுவதால் , அதன் சக்தி குறைந்து 
சிதறிய ஒளியின் அதிர்வுஎண் குறைகிறது . எனவே , பொதுவாக 
உண்டாகும் ஸ்டோக்ஸ் வரிகளின் தோற்றத்தை இதனால் 
விளக்கலாம் . 

இரண்டு அதிர்வு மட்டங்கள் அல்லது சுழற்சி மட்டங்களில் 
ஆற்றல் வேறுபாடு , 

hc (v ] - , ) எனக் குறிக்கப்படுகிறது . இதில் , h பிளேங்க் 
மாறிலி . - ஒளியின் வேகம் . 

முரணிய ஸ்டோக் வரிகள் தோன்றுவதைப் பின்வருமாறு 
விளக்கலாம் . மூலக்கூறு , சக்தியை உட்கவர்வதற்குப் பதில் 
வெளிவிடுகிறது . இச் சக்தி உட்செலுத்தப்பட்ட ஒளியுடன் 
சேர்வதால் , அதன் அதிர்வுஎண் அதிகமாகிறது . எனவே , 
சிதறிய ஒளியின் அதிர்வுஎண் உட்செலுத்தப்பட்ட ஒளியின் 
அதிர்வுஎண்ணினும் அதிகமாகும் . எங்ஙனம் மூலக்கூறு 
சக்தியை வெளிவிடுகிறது எனின் , அது முதலில் சக்தியை உட் 
கொண்டு உயர்சக்தி மட்டத்துக்கு உயர்கிறது . பின்னர் அது 
தொடக்கச் சக்தி மட்டத்துக்கும் தாழ்வான மட்டத்துக்கு 
இறங்குகிறது . எனவே , கிளர்வுற உட்கொண்ட சக்தியினும் 


இராமன் நிறநிரல் அல்லது இராமன் விளைவு 


69 


அதிகச் சக்தியை வெளிவிடுகிறது . பயனாக , மூலக்கூறு சக்தியை 
இழக்கிறது . இம் மாற்றம் மிக அரிதாகவே நிகழ்கிறது . 
5-4 . குவான்ட்டம் கொள்கை அடிப்படையில் , இராமன் விளைவுக் 

கான விளக்கம் தரலாம் ( Explanation of Raman effect on 
the basis of Quantum theory ) . 
EA சக்தியைக் கொண்ட , A சக்தி மட்டத்திலுள்ள மூலக் 
கூறு குவான்ட்டம் -கதிர் hy ; உட்கவர்கிறது . தற்காலிகமாக 
X மட்டத்துக்கு உயர்கிறது . ; உட்புகு ஒளியின் அதிர்வெண் . 
X மட்டத்தில் சக்தி = Ea + he / மூலக்கூறு பின்னர் , வேறு 
அதிர்வு எண் 9 , கொண்ட கதிரை வெளிவிட்டு , B மட்டத்துக்குத் 
தாழ்கிறது . இப்போது மூலக்கூறின் சக்தி , Ex . 

எனவே , Ex = EA + ha ; - hys 
அல்லது h2 | - hy ; = Ep - EA 

அல்லது h ( Ar ) = Ex - EA 
அஃதாவது மூலக்கூறுக்கு மாற்றப்பட்ட சக்தி hAv . இச் சக்திக் 
குரிய அதிர்வெண் மாற்றம் A = 1 - 2. இம் மாற்றம் 12 - க்கு 
இராமன் அதிர்வெண் ( Raman frequency ) என்று பெயர் . 

பொதுவாக 1 ,, ; -ஐவிடக் குறைவாக இருக்கும் . அஃதாவது 
மூலக்கூறு சக்தியை ஏற்றுக் கொள்கிறது ( Ex > EA ) . ஆனால் , 
சில சமயங்களில் மூலக்கூறு உட்கவர்ந்த சக்தியைவிடக் கூடுதல் 
சக்தியை வெளிவிடுகிறது . விளைவு hy ; > hy ; இராமன் 
சிதறல் வரிகளில் குறைந்த சக்தியை உடையவை அதிக அலை 
நீளப் பக்கத்தில் தோன்றும் . இவற்றிற்கு ஸ்டோக்ஸ் வரிகள் 
என்று பெயர் . அதிகச் சக்தியையுடைய குறைந்த அலை நீளப் 
பக்கத்தில் தோன்றும் வரிகளுக்கு , முரணிய ஸ்டோக்ஸ் வரிகள் 
என்று பெயர் . 

சோதனை மூலம் , இராமன் அதிர்வெண் ( AV ) எப்போதும் 
200-5000 செ . மீ . - 1 அதிர்வெண் கொண்டிருப்பதாகக் 
காண்கிறோம் . அஃதாவது , இராமன் அதிர்வெண்கள் புறச்சிவப்பு 
திற நிரல் பகுதிக்குரியவை . அல்லது இராமன் சிதறலின்போது 
மூலக்கூறில் தோன்றும் சக்தி மாற்றங்கள் புறச்சிவப்பு நிற நிரலைக் 
கொடுக்கின்றன . எனவே , உட்புகு -சிதறிய ஒலிகளுக்கிடையில் 
உள்ள சக்தி வேறுபாடு , மூலக்கூறின் அதிர்வுச் சக்தி மட்டத்தை 
மாற்றுகின்றன 

என முடிவு செய்யலாம் . ஒரு மூலக்கூறுக்கு 
மிகக் குறைந்த இராமன் அதிர்வெண் , சமநிலை அதிர்வெண் 
ணுக்குச் சமமாக இருத்தல் வேண்டும் . 

புறச்சிவப்பின் , அடிப்படை அதிர்வுப் பட்டையின் சக்தி 
மாற்றம் , சமன்பாடு ( a ) கொடுக்கப்படுகிறது . 


70 . 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


1 . 


= D [1 


--e 


hNR 


( E = -a ( r - r . ) ] " ) 
y = 0 + v = 1 - க்கு , AE = ho - 2xha ho ( 1 2x ) 
இச் சக்தி மாற்றம் ( மிகக் குறைந்த சக்தி மாற்றம் ) இராமன் 
விளைவில் தோன்றுவதாகக் கொண்டால் ,, 

= ho ( 1 - 2x ) . 
இராமன் அதிர்வெண் AR = 4 ( 1- 2x ) 
ஆனால் . ( 1 - 2x ) , அடிப்படை அதிர்வுப் பட்டையின் மைய 
மாகும் . அங்கு நிறநிரல் வரிகள் காணப்படுவதில்லை . எனவே ; 
இராமன் அதிர்வெண்கள் , அதிர்வுப் பட்டைகளின் மையமாகும் . 
சோதனைகள் இவற்றை உறுதிப்படுத்துகின்றன . காணப்பட்ட 
இராமன் அதிர்வு எண்களும் , புறச்சிவப்பு நிறநிரலில் பட்டை 
களின் மையமும் ஒப்பு நோக்கப்பட்டுள்ளன .. விவரங்கள் 
அட்டவணையில் : 


புறச்சிவப்பு ( w ( 1--2x ) ] இராமன் \ R 


மூலக்கூறு 

HCIL 
NO 
CO ,, 


2886 செ . மீ . - 1 
1879 
2144 * 
2331 * 
1554 * 


2886 
1887 
2145 
2335+ 
1554+ 


N. 
0 , 


* 


+ 


வாயுக்களின் எலக்ட்ரான் நிற நிரலினின்றும் . 

நீர்ம நிலையில் . 
இவை , இராமன் சிதறலில் அதிர்வு மாற்றங்கள் சம்பந்தப் 
பட்டுள்ளன என்பதனை உறுதிப்படுத்துகின்றன . சில சமயங் 
களில் மிகச் சிறிய அதிர்வெண் வேறுபாட்டை உடைய இராமன் 
வரிகள் கிளர்வு படுத்தும் கதிர்களின் வரிக்கு அருகில் காணப்படு 
கின்றன . இச் சக்தி மாற்றங்கள் மிகச் சிறியவை . எனவே , 
இவை தூய சுழற்சி மாற்றங்களுக்குரியவையாகக் கொள்ளப்படு 
கின்றன . எனவே , இராமன் விளைவு , அதிர்வு , சுழற்சி ஆகிய 
மாற்றங்களை ஏற்படுத்தும் . 

பயிற்சிகள் 
( 1 ) H ,, HD , D , ஆகியவற்றிற்குரிய அதிர்வுச் சக்தி மட்ட 
இடைவெளிகள் இராமன் நிற நிரலினின்றும் பெறப்பட்டன் . 
அவற்றின் மதிப்பு முறையே , 4395 , 3817 , 3118 செ.மீ. - 1 
ஆகும் . ஒவ்வோர் ஐசோடோப்புக்கும் உரிய 

விசை 
மாறிலியைக் கணக்கிடுக . இவற்றினின்றும் ஐசோடோப் 
பதிலீட்டினால் , மூலக்கூறில் எலக்ட்ரான் பண்பு மாறுவதில் கல .. 


இராமன் நிறநிரல் அல்லது இராமள் விளைவு 

7.1 
பிணைப்பின் விசை மாறிலி மாறுவதில்லை என்பனவற்றை நிரூபிக் 
கவும் . ( சிறு வேறுபாடு இருப்பின் அது ஹூக்ஸ் விதியின் 
விசைத் தொடர்புக்குரியதெனக் கொள்வோம் ) . 

( 2 ) பின் வரும் படத்தில் CO , - வுக்குரிய இராமன் சுழற்சி 
நிறநிரலினின்றும் அதற்குரிய நிலைம உந்தத்தைக் கணக்கிடவும் . 
இம் மூலக்கூறில் CO பிணைப்பு நீளத்தைக் கணக்கிடவும் . 


150 


40 


30 


Home 


20 


( 10 


. 


90 


80 


70 


60 


30 


20 


50 40 
7. செ.மீ 


படம் 5-2 . 


5-5 . இராமன் சிதறலின் சில குறிப்பிடத்தக்க பண்புகளும் , 

மேலும் சில பயன்களும் ( Certain characteristics of 
Raman Scattering and Importance ) . 
இராமன் அதிர்வெண் , உட்புகு கதிரின் அதிர்வெண்ணைப் 
பொறுத்ததன்று ; ஊடகத்தைப் பொறுத்ததே . எனவே , எந்த 
வசதியான கதிரையும் பயன்படுத்தலாம் . அதிர்வெண் மாற் 
றங்கள் புறச்சிவப்புப் பகுதியில் நிகழ்ந்தாலும் , இவை கண் 
ணுக்குப் புலனாகும் பகுதியில் சிதறுவதன் மூலம் ஆய்ந்து தீர் 
மானிக்கப்படுகின்றன . 

ஓர் அதிர்வு இராமன் கிளர்வுக்கு உட்படல் வேண்டுமாயின் , 
மூலக்கூறின் அதிர்வு இயக்கம் தொடர்பான மின்முனைவாக்கம் , 
அதிர்வின் சமநிலையில் பூஜ்யமாக இருத்தலாகாது . அஃதாவது 
அதிர்வின்போது மின்முனைவாக்கத்தில் மாறுதல் இருத்தல் 

ad 
வேண்டும் . அஃதாவது , 

or 


( 3 )... 


+ 0 . 


புறச்சிவப்புப் பகுதியில் ஏற்றுக்கொள்ளப்படாத ( ஏனெனில் 
Aj = 0 ) அதிர்வுப் பட்டை மையங்கள் இராமன் நிறநிரலில் 
நேரடியாக உண்டாகின்றன . 


இராமன் சுழற்சிச் சிதறலில் , குவான்ட்டம் மட்டங்கள் 
ஒன்றுக்குப் பதில் இரண்டாக மாறுகின்றன . 


72 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


அடிப்படை அதிர்வெண்ணைப் பற்றிய விவரம் இராமன் 
விளைவினின்றும் கிடைப்பதால் , விசைமாறிலி , நிலைமஉந்தம் 
போன்றவற்றைக் கண்டறிவதும் இயலும் . 


இராமன் விளைவின் மிக முக்கிய பயன் கரிமச் சேர்மங்களின் 
அமைப்பைத் தீர்மானிப்பதாகும் . புறச்சிவப்பு நிற நிரலைப் 
போன்றே , வெவ்வேறு பிணைப்புகளும் ஒரு குறிப்பிட்ட இராமன் 
அதிர்வெண்களைக் கொண்டிருக்கிறன . இவை அதிர்வு நிற நிரலில் 
இருப்பதைப் போன்றவையே. C - H பிணைப்பின் இராமன் 
அதிர்வெண் சுமார் 2800 செ.மீ. 

ஆகும் . 


C = C- க்குச் சுமார் 2100 செ.மீ.- 1. C = C- க்குச் சுமார் 
1600 செ.மீ.- 1 . எனவே , இராமன் சிதறல் சோதனைகள் , கரிமச் 
சேர்மங்களின் அமைப்பை உறுதிப்படுத்துவதில் பயன்படு 
கின்றன . 


NaCi , KCi , CaCl , போன்ற உப்புகள் , இராமன் 

அதிர் 
வெண்ணைக் கொடுப்பதில்லை . ஆனால் , அலோகக் குளோரைடு 
களும் HgCl ,, Hg , C1 ,, ZnCl , போன்றவையும் செறிவான 
இராமன் வரிகளைக் கொடுக்கின்றன . Hg Cl , போன்றவற்றில் 
அதிர்வு மட்டங்கள் இருப்பதற்கு இது சான்றாகும் . இவற்றில் சக 
வலுப்பிணைப்பு இருப்பதை உறுதிப்படுத்துகிறது . 


XO , வகைத் தொகுதிகள் ( So ,, SeO , போன்றவை ) குறிப் 
பிட்ட 

இராமன் அதிர்வெண்களை உடையவை . ( பகுதி 
800-900 செ.மீ. - 1 ) ஆனால் டெல்லூரிக் அமிலத்துக்கு 
{Telluric acid ) இராமன் அதிர்வெண் 648 செ.மீ. - 1 ஆகும் . 


இது SO , போன்றவற்றினின்றும் பெரிதும் மாறுபட்டது . எனவே , 
டெல்லூரிக் அமிலம் TeO4 தொகுதியையுடையதன்று . அது 
Te ( OH ) .H , TeO : 2H , 0 அன்று . இவை போன்ற பல்வேறு 
பயன்களும் உள்ளன . 


புறச்சிவப்பு நிறநிரல் உண்டாவதற்கு , மூலக்கூறு நிலைத்த 
இருமுனைத் திருப்புத்திறம் ( Permanent Dipole moment ) 
கொண்டதாக இருத்தல் வேண்டும் . இராமன் நிற நிரலுக்கு இது 
தேவையில்லை . அனைத்து மூலக்கூறுகளையும் முனைவாக்கத்துக்கு 
உட்படுத்தலாம் . அவற்றின் சுழற்சி , தூண்டப்பட்ட சுழற்சி மின் 
முனை உந்தத்தை உண்டாக்குகிறது . எடுத்துக்காட்டு , படம் 
5-2 - ல் காணப்படுகிறது . 


இராமன் நிற நிரல் அல்லது இராமன் விளைவு 

73 . 

: 
மேலும் ஒரு வேறுபாடு : இராமன் சுழற்சி விளைவு , நேர்க் 
" கோட்டில் அமைந்த மூலக்கூறுகளுக்கு , J = 0 , + 2 எனத் 
தெரிந்தெடு கொள்கையில் அமைந்தது . எனவே , அடுத் 
தடுத்த இராமன் சுழற்சி நிரல் வரிகளுக்கிடையிலுள்ள தூரம் 
h2 

-க்குச் சமமாகும் . ஆனால் உட்கவர் நிறநிரலுக்கு இது 
87 " 


2( 3 ) ஆகும். 


40 
= 0 = 0 


Lo 
= c = 0 + 


1 


கின்றன . 


சிக்கலான மூலக்கூறுகளுக்கு இராமன் அதிர்வு நிரல் உட்கவர் 
நிரலைப் போன்ற அமைப்பையே கொண்டுள்ளது . இரு முறை 
களிலும் , அதிர்வுச் சக்தி மட்ட 
திரல்வரிகள் ஒத்துள்ளன . சீர்மை 
யமைப்புடைய மூலக்கூறுகளை 
எடுத்துக்கொண்டால் இரு முறை 
களுக்கும் 

உள்ள வேறுபாடு 
தெளிவாகும் . எடுத்துக் புறச்சிவப்பு கிளர்வற்றது 
காட்டாக , ஒரே மாதிரியான 

இராமன் கிளர்வுற்றது 
இரண்டு அணுக்களைக் கொண்ட 
நைட்ரஜன் மூலக்கூறு போன் 
றவை , அலைவு மின் முனை 
வாக்கத்தை 

உண்டாக்கு 

மூலக்கூறு அதிக 
மாகவோ குறைவாகவோ மின் 

புறச்சீவப்பு கிளர்வுற்றது 
மூனை வாக்கத்துக்கு உள்ளா 

இராமன் கிளர்வற்றது 
கிறது . நீளம் அதிகமாக உள்ள 
போதே இவ்வாறு நிகழ்கிறது . 
எனவே , ஓர் அலைவுறும் தூண் 
டல் இரு முனை உண்டாகிறது . 
எனவே , 

அதிர்வு 
நிற நிரல் உண்டாகிறது . ஆனால் 
உட்கவர் நிற நிரல் உண்டாவ 
தில்லை . சீர்மை மையத்தைக் 
கொண்ட மூலக் கூறுகளுக்கு 
இராமன் நிற நிரல் , மூலக்கூறு 

புறச்சிவப்பு கிளர்வுற்றது 
களின் சீர்மை . அதிர்வுகளைப் 

இராமன் கிளர்வற்றது , 
பற்றிய விவரங்களையும் , உட் 
கவர் நிறநிரல் சீர்மையற்ற 

படம் 5-3 . 
அதிர்வுகளைப் பற்றிய விவரங்களையும் தருகின்றன . எனவே . 


இராமன் 


74 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


ஒன்றுக்கொன்று உறுதுணையாகின்றன . பொதுவாக அமைப்புத் 
தெரியாத ஒரு மூலக்கூறின் சீர்மை , வடிவம் ஆகியவற்றை 
அறிய , இவ் விரு முறைகளும் பயன்படுகின்றன . 

படத்தில் 
( படம் 5-3 ) கொடுக்கப்பட்ட விவரங்கள் C0 , மூலக்கூறுக்கு , 
நேர்க்கோட்டுச் சீர்மை யமைப்பைத் தருகின் றன ; வளைந்த .. 
சீர்மையற்ற அமைப்பன்று என உறுதிப்படுத்துகின்றன . 


- 


6. X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 

( X -Ray Diffraction ) 


6-1 . அறிமுகம் ( Introduction ) 

படிகத் திண்மங்களின் அக அமைப்புகளை அறிவதற்கு 
X- கதிர்கள் பயன்படுகின்றன . இதைப்பற்றி விளக்கமாக அறி 
வதற்குச் சில அடிப்படைக் கருத்துகளை நாம் புரிந்து கொள்ளல் 
வேண்டும் . அவையாவன : 

திண்மங்களின் பொதுவான பண்புகள் : 

திண்மங்கள் வரையறுக்கப்பட்ட உருவம் , குறிப்பிடத்தக்க 
அளவு வலிமை நெகிழாத் தன்மை ஆகியவற்றை உடையவை . 
நெகிழாத் தன்மைக்குக் காரணம் அணுக்கள் . அயனிகளுக் 
கிடையே சலனமற்ற தன்மையாகும் . இவ் வணுக்கள் , அயனிகள் 
ஆகியவை ஒரு சராசரி இடத்தில் நிலைத்து , 

, 

அதனின்றும் 
அதிர்வுறுகின்றன , இவ் வலகுகளுக்கிடையில் ஈர்ப்பு விசைகள் 
மிக அதிகமாகும் . 


திண்மங்களைப் பொதுவாகப் படிகங்கள் என்றும் , தூள்கள் 
என்றும் வகைப்படுத்துகிறோம் , ஒரு படிகத் திண்மத்தில் 
அணுக்கள் மாறாமல் , திரும்பத் திரும்ப வரும் ஓர் ஒழுங்கில் 
அமைந்துள்ளன . இதன் விளைவாகப் படிகத் திண்மம் , அதற்கே 
உரிய வடிவ அமைப்பைப் பெறுகிறது . படிகங்கள் , தளப்பிளவை . 
( Plane fracture ) அல்லது முறிவை உடையவை . 

கூரிய உருகு 
நிலை உடையவை . 


தூள்கள் குறிப்பிட்ட வடிவ அமைப்பை உடையவையல்ல , 
அவற்றை மிகை குளிர்வு நீர்மங்களாகக் கொள்ளலாம் ; அதிகப் 
பாகுநிலை உடையவை . அவை தளப்பிளவு ( Conchoidal ) 
முறிவுடையவை அல்ல ; கூரிய உருகுநிலை யற்றவை . 


6-2 . படிகங்கள் ( Crystals ) 

தளமாக அமைந்த , புறப்பரப்புகளால் கட்டப்பட்டவை .- 
வரையறுக்கப்பட்ட திட்டத்தில் அமைந்தவை . அலகுகளின் 
அக அமைப்பைப் பிரதிபலிப்பவையே புறஅமைப்புகள் . புறப்பரப்பு , 


78 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


களுக்குப் பக்கங்கள் ( Surfaces ) என்று பெயர் . இரு பக்கங்கள் 
வெட்டிக் கொள்ளும் பரப்புக்கு ( இடத்துக்கு ) ஓரம் ( Edge ) என்று 
பெயர் . இரு வெட்டிக் கொள்ளும் பக்கங்களுக்குச் செங்குத்துக் 
கோடுகளின் இடையிலுள்ள கோணம் பக்க இடைக்கோணம் 
( Interfacial angle) எனப்படும் . ஒரு படிகம் , உருகிய நிலை , 
கரைசல் அல்லது வாயு நிலையிலிருந்து அணுக்கள் அல்லது 
அயனிகள் பக்கங்களில் படிந்து உண்டாகும் . இவ் வணுக்கள் 
அல்லது அயனிகள் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் அதிகமாகப் 
படிந்தால் , அப் பக்கம் மற்றப் பக்கங்களுடன் ஒப்பிடப் பரப்பில் 
அதிகமாகாது . அதிகப் பரப்புள்ள பக்கங்கள் அணுக்கள் அல்லது 
அயனிகள் படியும் வேகத்தில் குறைந்தவை . படிகத் திண்மங் 
களின் வரையறுக்கப்பட்ட வடிவ அமைப்புகள் , பண்புகள் 
ஆகியவற்றை அறிதலுக்குப் படிகவியல் ( Crystallography ) என்று 
பெயர் . 


6-3 . படிகவியல் விதிகள் ( Laws of Crystallography ) 

படிகவியலில் மூன்று அடிப்படை விதிகளை அறிந்து 
கொள்வது அவசியம் . இவை யாவும் , படிகங்களின் அமைப்பு 
அல்லது உரு பற்றியவை . அவற்றின் வெளித் தன்மைகளி 
லிருந்தே பெறப்பட்டவை . அவையான : 
( 1 ) பக்க இடைக் 

கோணங்கள் மாறாதவை எனும் 
ஸ்டெனோவின் விதி ( Steno s Law of Constancy of 

Interfacial angles ) . 
( 2 ) ஹாயின் குறுக்கு வெட்டு விகிதம் மாறா விதி ( Hauy s 

Law of Rational Intercepts ) 
( 3 ) சீர்மை மாறா விதி ( Law of Constancy of Symmetry ) 


6-3-1 . ஸ்டெனேவின் விதி ( Steno s law ) - பக்க இடைக்கோணம் 

மாரு விதி 


ஒரே பொருளின் பல்வேறு படிகங்களில் , இரு ஒத்த பக்கங் 
களுக்கிடையில் உள்ள கோணம் மாறாதது . பெரும்பாலும் , படிக 
பக்கங்கள் சமமாகப் பருப்பதில்லை . எனவே , படிக உருவங்கள் 
வெவ்வேறாக இருக்கும் . ஆனால் இரண்டு ஒத்த பக்கங்களுக் 
கிடையில் உள்ள இடைக் கோணங்கள் சமமாகும் . 


படத்தில் இரண்டு படிகங்கங்கள் இரு பரிமாண அமைப்பில் 
Two Dimensions ) காட்டப்பட்டுள்ளன . வடிவங்கள் வெவ் 
வேறு . 

ஆனால் கோணங்கள் சமம் . வெளி அமைப்பு , 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


77 


அணுக்கள் அல்லது அயனிகள் , படியும் வேகத்தைப் பொறுத்தது . 
எடுத்துக்காட்டாக , நீர்க்கரைசலில் சோடியம் குளோரைடு கன 


00 


படம் 6-1 . 


சதுரமாகப் படிகமாகிறது . யூரியாக் கரைசலில் எண்முகியாகப் 
( Octahedron ) படிகமாகிறது . 
6-3-2 . ஹாயின் விதி ( Hauy s law ) - குறுக்கு வெட்டு விகிதம் 

மாரு விதி . 
படிகங்களின் புறத்தோற்றம் , கட்டலகுகளின் ஒழுங்கான 
உள்ளமைப்பின் பிரதிபலிப்பேயாகும் என 1784 - ல் ஹாய் 
கூறினார் . இதுவே படிகவியலின் அடிப்படையும் , படிக அமைப்பு 
களின் ஆதாரமும் ஆகும் . ஹாயின் இக் கருத்து 
நூற்றாண்டுக்குப் பின் உறுதியாயிற்று . X-கதிர் ஆய்வினால் 
படிகங்களின் அணுக்களின் அக அமைப்புத் தெரிந்த பின் இஃது 
உறுதியானது . 

எனவே , ஒரு படிகம் பெருவாரியான சிறு படிகங்களால் 
ஆனது . ஒரு படிகத்தைத் தொடர்ந்து , தக்கவாறு பிரித்துக் 
கொண்டே போனால் , மேலும் மேலும் சிறு படிகங்கள் கிடைக் 
கின்றன . 

ஒவ்வொரு படிகமும் பெரிய படிகத்தினை முழுதும் 
ஒத்தவையாகும் . இங்ஙனம் பிரித்துக் கொண்டே போனால் , 
மேலும் பகுக்க முடியாத ஒரு சிறு படிகத்தைப் பெறலாம் . 
மேலும் பகுத்தால் , அலையும் மூலக்கூறுகள் தாம் கிடைக்கும் . 
மேலும் பிரிக்க முடியாத தனி ஒரு படிகத்துக்கு , அலகுக் கூடு 
( Unit cell ) என்று பெயர் . 


அடங்கியுள்ள அணுக்களின் ஒழுங்கான தன்மையே , 
ஹாயைக் குறுக்குவெட்டு விகிதம் மாறாவிதியைக் கொடுக்கத் 


* 78 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


தூண்டியது . ஒரு படிகத்தின் வடிவை விவரிக்க , ஒரே தளத்தில் 
அமையாத மூன்று அச்சுகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 
இவற்றிக்குப் படிகவியல் அச்சுகள் என்று பெயர் . இவை எந்த 
- விதக் காரணமுமின்றி எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . இவை 
படிகத்தின் முக்கிய பக்கங்களுடன் மேற்பொருந்தலாம் அல்லது 
அவற்றிற்கு இணையாக இருக்கலாம் . இவ் வச்சுகள் ஒன்றிற் 
கொன்று நேர்க்கோணத்தில் ( 90 ° -யில் ) இருக்கலாம் அல்லது 
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கலாம் . படிகத்தின் 
எந்த ஒரு பக்கமும் , ஒன்று அல்லது மேற்பட்ட அச்சுகளை 
வெட்டலாம் . தேவையானால் பக்கத்தை நீட்டினால் வெட்டலாம் . 
மூன்று அச்சுகளையும் வெட்டும் ஒரு பக்கத்தை நியமப் பக்கமாக 
எடுத்துக்கொள்ளலாம் . 

இப் பக்கம் 

மூன்று அச்சுகளையும் 
வெட்டும் புள்ளிகளையும் எடுத்துக்கொள்வோம் . தொடக்கத்தி 
லிருந்து இப் புள்ளிகளுக்கு உள்ள நீளம் குறுக்குவெட்டு நீளம் 
( Intercept ) எனப்படும் . இப் பக்கத்தால் உண்டாக்கப்படும் 
குறுக்கு வெட்டு நீளங்களை 1 , b , c எனக் கொள்வோம் . வேறு 
ஒரு பக்கம் மூன்று அச்சுகளை 3 , y , z எனும் தூரங்களில் வெட் 
டினால் , x : y : 2 = ha : kb : Ic என இருக்கும் . h , k , ) ஆகியவை 
சிறு முழு எண்கள் ( 1 , 2 , 3 போன்றவை ) . 


அஃதாவது , அனைத்துப் பக்கங்களும் ஓர் அச்சை ஒன்றுக் 

கொன்று முழு எண் விகிதம் உள்ள 
தூரத்தில் வெட்டுகின்றன . இது தான் 
குறுக்கு வெட்டு விகிதம் மாறா விதி 
யாகும் . 


2 . 


ஒவ்வோர் அச்சுக்கும் , ஓர் அலகு 
நீளம் உள்ளது . இதன் அடிப்படை 
யில் , அதே அச்சின் மேல் மற்றப் 
பக்கங்களின் குறுக்கு வெட்டுகளை 
முழு எண்ணாகக் கொடுக்கலாம் . 
படிகத்தின் மூன்று வெவ்வேறு அச்சு 
களுக்கு இவ் விகிதம் அவ்வாறாயும் , 

அல்லது வெவ்வேறாயும் இருக்கலாம் . 
படம் 6.2 . ஆனால் அலகுகளின் 

விகிதம் 
( a : b : c) வெவ்வேறு அச்சுகளின் மேல் சமமாகும் . 

ஒரு பக்கம் மூன்று அச்சுகளின் மேல் x , y , z எனக் கொள் 
வோம் . இதன் நியமக் குறுக்கு வெட்டுகள் a , b , c எனக் கொள் 
வோம் . x : y : z = 2a : b : 2c என இருக்கும் . எனவே , நியமத்தின் 
அடிப்படையில் விகிதம் 2 : 1 : 2 ஆகும் . 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


79 


2 : 1 : 


இவ் விகிதங்கள் படிகத்தின் ஏதாவதொரு தளத்தைக் குறிப் 
பிடுகின்றன , இவ் வெண்களுக்குத் தளத்தின் வீஸ் எண்கள் 
{ Weiss indices ) என்று பெயர் . இத் தளம் ஓர் அச்சுக்கு இணை 
யாக இருந்தால் , தளம் Z அச்சை எல்லையறு புள்ளியில் வெட்டும் . 
குறுக்கு வெட்டுகளின் விகிதம் ( r : y : z = 2a : b : oc . இங்ஙனம் 
கூறினால் இது நம்பத்தக்கதன்று . எனவே , இவற்றின் தலை 
கீழான மில்லர் எண்கள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 
21 : b : 2c வீஸ் விகிதமுள்ள 

தளத்தின் 

மில்லர் எண்கள் 
1 

1 

அஃதாவது 1 : 2 : 1 ஆகும் . இது 1 2 1 பக்கம் 

2 
எனப்படும் . 

இவ்வாறே , ஓர் அச்சுக்கு நேர்க்கோணத்திலும் , மற்ற 
இரண்டுக்கு இணையாகவும் உள்ள தளத்துக்கு , வீஸ் எண்கள் 
a : eb : wc ஆகும் . 

1 : D : - ( வீஸ் ) 

1 : 0 : 0 ( மில்லர் ) 
ஒரு தளம் , 

( - ) பக்கத்தில் , குறுக்கு வெட்டினால் , 
{ a ; - 5 : ac ) மில்லர் எண் 110 ஆகும் . தலைமேல் உள்ள 
கோடு ( 1 ), தளம் ( - ) பக்கத்தில் வெட்டுகிறது என்பதைக் 
குறிக்கும் . 1 என்பது - 1 என்பதைக் குறிக்கும் , 

குறுக்குவெட்டு மாறா விகித விதியைப் பின்வருமாறு குறிப் 
பிடலாம் . எந்த ஒரு படிகத்துக்கும் , ஒரு குறிப்பிட்ட அச்சுத் 
தொகுதி ( Set of axes ) யுள்ளது . அதன் அடிப்படையில் , இயற் 
கையில் உள்ள அனைத்துப் பக்கங்களும் முழுஎண் தலைகீழ் 
குறுக்கு வெட்டு விகிதம் உள்ளது ( hkI ) . ஒரு கன சதுரத்தின் 
பக்கங்களின் மில்லர் எண்களாவன : எண்முகியின் எட்டு 
பக்கங்களுக்குரிய மில்லர் எண்களாவன : 

111 , 111 , 111 , 111 , 111 , 111 , 111 , 111 


6-3.3 . சீர்மை மாரு விதி ( Law of Symmetry ) 

பல படிகங்கள் , நம் கண்ணுக்கு ஒரு சீரான அமைப்பைக் 
காட்டுகின்றன . இச் சீர்மை , தளம் , கோடு அல்லது புள்ளிக் 
குரியதாகும் . தளச் சீர்மை என்பது கற்பனையால் , படிகத்தை 
ஒன்றுக்கொன்று ஆடிப் பிம்பமான இரு பாதிகளாகப் பிரிக்கும் 
தளத்தைக் கொண்டிருப்பதாகும் . 

ஒரு வரிச் சீர்மை என்பது ஒரு கற்பனைக் கோடாகும் . இக் 
கோடு படிகத்தின் நடுவில் செல்லும்போது , படிகத்தை 360 ° 


80 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


ப 


கோணத்தில் சுழற்றினால் , ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் , 
படிகம் ஒன்றுபோலத் தெரியும் . இரண்டு , மூன்று , நான்கு 
அல்லது ஆறு முறை ஒன்றுபோலத் தெரியும் சீர்மை வரிகள் 
உள்ளன . இவ் வரிக்குச் 

இவ் வரிக்குச் சீர்மைவரி என்று பெயர் ( Line of 
Symmetry ) . 


ஒரு முழு ( 360 ) சுழற்சிக்குள் எவ்வளவு முறை மாறாதது 
போல் தெரிகிறது 

தெரிகிறது என்பதைப் பொறுத்துச் சீர்மை வரிக்கு 
இருமை , மும்மை , நான்கிமை ... அச்சு என்று பெயர் . 


ஒரு படிகத்தில் ஒரு புள்ளியின் இரு பக்கங்களிலும் சம 
தூரத்தில் ஒத்த பக்கங்கள் இருந்தால் , அப் புள்ளிக்குச் சீர்மைப் 
புள்ளி என்று பெயர் . படிகத்துக்குச் சீர்மைப் புள்ளியுடைய படிகம் 
என்று பெயர் . ஒரு படிகத்துக்கு ஒரே ஒரு சீர்மைப் புள்ளிதான் 
உண்டு ( Centre of Symmetry ) . 

சீர்மைத் தளங்கள் , அச்சு அல்லது வரிச் சீர்மை , சீர்மைப் 
புள்ளி ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கைக்குச்சீர்மை மூலங்கள் 
( Elements of Symmetry ) என்று பெயர் . கன சதுரம்தான் அதிகச் 
சீர்மையுடையது . அதற்கு 13 சீர்மை அச்சுகளும் ( மூன்று 
நான் கிமை , நான்கு மும்மை , ஆறு இருமை ) , ஒன்பது சீர்மைத் 
தளங்களும் , ஒரு சீர்மைப் புள்ளியும் உள்ளன . அஃதாவது , 
மொத்தம் 23 சீர்மை மூலங்கள் உள்ளன . முழுதும் அமைந்த 
ஒரு படிகத்தில்தான் , அனைத்துச் சீர்மை மூலங்களும் தெளிவாக 
இருக்கும் . பெரும்பாலான வற்றில் , சில பக்கங்கள் மற்றவற்றைக் 
காட்டிலும் தெளிவாக உண்டாகி யிருக்கும் . 
6-4 . படிக வகைகள் ( Crystal systems ) 

ஒரு படிகத்தைப் பார்த்தவுடனேயே , அதன் பக்கங்களின் 
ஒழுங்கான அமைப்பே அதில் உள்ள சீர்மையை நம் மனத்துக்குக் 
கொண்டு வருகிறது . இத்ததைய பக்கங்களின் அமைப்புக்குப் 
படிக வடிவம் ( Form of a Crystal ) என்று பெயர் . எடுத்துக் 
காட்டு : எண்முகியின் எட்டுப் பக்கங்கள் , கன சதுரத்தின் ஆறு 
பக்கங்கள் ஆகியவை . அனைத்து வடிவங்களையும் , 32 வகை 
களாகப் ( புள்ளித் தொகுதிகளாக- Point groups ) பிரிக்கலாம் . 
ஒவ்வொரு வகையும் , ஒரே சீர்மை மூலங்களைக் கொண்டிருக்கும் . 
எனவே , கொள்கை அளவில் இயலக்கூடிய சீர்மை 

மூலக் 
கூட்டுகள் 32 மட்டுமே . 


- 


மாறாக , பார்வை அச்சு அடிப்படையில் ( பக்கங்களைக் 
குறிக்கும் ) 32 வகைகளை 7 பெரும் பிரிவுகளுக்குள் ( Systems ) 
அடக்கலாம் . ஏதாவது ஒரு வகையில் அடங்கும் படிகங்கள் , 


மூ . மு . -6 


படிகஅமைப்பின் 

வுகை 


(குறைந்தது) 


அச்சுக் கோணங்கள் 


அச்சு 


விகிதங்கள்சீர்மைஅச்சுகளின் 


எடுத்துக்காட்டு 


எண்ணிக்கை 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


கனசதுரம் c=psy-90 a=bsc2மும்மைஅச்சுகள்Nact,As,வைரம் நான்முகிஅமைப்பு|x=B=y•90° arb+c| 
நான்கிமைஅச்சு Sh,Snoa ஆர்த்தோ |B=y*90 

a+b+c 

2 
இருமை 
அச்சுகள் 
Bas04 
, 
KNO 
; 
சாய்சதுரம் ஒருசரிவுவடிவம்c=v=90°P#90°|atb+c||இருமைஅச்சு 
ஜிப்சம் 
(ஊசிப்படிகம்) ராம்போஹெட்ரல்|c=B=y+90 a=b=C |முமமைஅச்சுNaNo.,பனிக்கட்டி,35 அறுகோனx=B=90 Y=120|a-btc |அறுமைஅச்சு க்ராஃபைட்,க்வார்ட்ஸ் 
அமைப்பு 

zn மூச்சரிவுவடிவம்c+p+v+90° a+b+c 

சீர்மைஅச்சு0Kacnorcuso+5Peo 


அட்டவணை6-1, 


18 


82 . 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


உருவம் , பருமன் , சீர்மை மூலங்கள் ஆகியவற்றில் வேறுபட்டிருக் 
கலாம் . ! ஆனால் - அவற்றின் அச்சு விகிதங்களும் , அச்சுக் 
கோணங்களும் சமமாகும் . எடுத்துக்காட்டு : எண்முகி என்பது 
111 தளம் மட்டும் வளர்ந்த கனசதுர மாகும் . ஏழு பெரும் 
பிரிவுகளின் பண்புகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 
மூன்று அச்சுகளின் குறுக்குவெட்டு நீளங்கள் a , b , c எனவும் , 
அவற்றின் அச்சுக்கோணங்கள் d , B , Y எனவும் குறிக்கப்படு 
கின்றன . இவ்வேழு வகைகளிலும் நேர்க்கோண அச்சுகளையும் , 
சம குறுக்குவெட்டு நீளமும் கொண்ட 

கனசதுர 

வகையே 
அதிகச் சீர்மையுடையதாகும் . 


படிகத்தின் புறஉருவம் ( Habit ) அதன் முன்னோடி ( Primitive ) 
அமைப்பின் திருத்தமாகும் . 


6-5 . படிகக் கூடமைப்புகள் ( Crystal Lattices ) 

படிகத்தின் புறத்தோற்றமே , உள் ஒழுங்கைக் காட்டுகின்றது . 
இதினின்றும் புள்ளி வரிகள் - எண்ணம் எழுந்தது . படிக வரி 
அமைப்பு என்பது , புறவெளியில் எல்லையறு புள்ளித் தொகுதிகள் 
மீண்டும் மீண்டும் அமைந்திருப்பதாகும் . ஒரு நேர்க்கோட்டில் 
a இடைவெளியில் புள்ளிகள் மீண்டும் மீண்டும் அமைந்திருந் 
தால் , அஃது ஒருபரிமாண வரி அமைப்பு ( One dimensional lattice ) 
ஆகும் . ஒன்று போலவே . சம இடைவெளியில் அமைந்த 
விளக்குக் கம்பங்கள் அல்லது தந்திக் கப்பங்களை இதற்கு மேற் 
கோள் காட்டலாம் . இத்தகைய வரி அமைப்பின் பண்பு 
யாதெனில் , ஒவ்வொரு புள்ளியும் ( அல்லது விளக்கு அல்லது 
தந்திக் கம்பமும் ) அதைப் போன்ற மற்ற எந்தப் புள்ளியுடனும் 
ஒத்திருக்கும் . எந்த இரு புள்ளிகளுக்கும் இடையில் உள்ள 
தூரம் , a- யின் முழுஎண் மடங்குகளாகும் . 


ஒரு புள்ளித் தொகுதி ஒரு தளத்தில் ஒழுங்காக அமைந் 
திருந்தால் , அஃது ஓர் இருபரிமாண வரி அமைப்பைக் ( Two Dimen 
sional lattice ) குறிக்கும் . ஒரு தேயிலைத் தோட்டத்தில் , தேயிலை 
மரங்கள் அல்லது ஜப்பான் நடவுமுறையில் பயிர்கள் அமைந் 
திருப்பது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாகும் . ஒரு தேயிலைத் 
தோட்டத்தில் ஏதாவது ஒரு வரிசையில் சம தூரத்தில் அமைந்த 
சில மரங்களை அல்லது செடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு 
இணையாக ஏதாவது இரு திசைகளில் கோடுகள் வரைந்தால் , 
தோட்டம் முழுவதும் பல ஒத்த இணைகரங்களாகப் பிரிக்கப்படும் . 
எந்தச் செடியில் தொடங்குகிறோம் என்பதைப் பொறுத்து இணை 
கரங்கள் அமைவதில்லை . எந்தச் செடியில் ஆரம்பித்தாலும் 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


83 


இணைகரங்கள் கிடைக்கும் . 

இணைகரங்களின் 

பருமனும் 
உருவமும் , நாம் இணைகோடுகளை வரைய எடுத்துக்கொள்ளும் 
மூறையைப் பொறுத்து அமையும் படங்கள் 

ஒன்று 
போலவே உள்ள புள்ளிகள் அனைத்தும் ஒரே மாதிரி சூழலில் 
இருக்கும் . இணைகரங்களின் பக்க நீளங்கள் a- யும் 6 - யும் முன்னோடி 
அளவுகள் ( Primitive translations ) எனப்படும் . ஒரு புள்ளியி 
2லிருந்து , வேறு எந்தப் புள்ளிக்குச் செல்லவேண்டுமானாலும் , 
a , - ஆகியவற்றாலும் , இணைகரத்தின் பக்கங்களுக்கிடையில் 
உள்ள கோணத்தாலும் அதனைக் குறிக்கலாம் . 


இருவெளியில் கையாளும் முறையை மூன்று பரிமாணங் 
களிலும் ( Three dimensions ) கையாளலாம் . இங்ஙனம் கையாண் 
டால் கிடைப்பது முப்பரிமாணக் கூடமைப்பு ( Three dimensional 
lattice or space lattice- புறவெளிவரி அமைப்பு ) ஆகும் . ஒத்த 
புள்ளிகள் ஒரே தளத்தில் அல்லாத இணைகோடுகளால் சேர்க்கப் 
பட்டால் , புறவெளி வரி அமைப்புப் பல சாய்சதுரங்களை அலகுக் 
கூடுகளாகக் கொண்டிருக்கும் . இவையனைத்தும் ஒத்தவை 


a 


( 8 ) 


( b } 


( C ) 


படம் 6-3 . 


புறவெளி அமைப்பில் அனைத்துப் புள்ளிகளும் ஒரே மாதிரியான 
சூழலைக் கொண்டிருக்கும் . அலகுக் கூட்டின் உருவம் , நாம் புள்ளி 
களை எங்ஙனம் சேர்க்கிறோம் என்பதைப் பொறுத்து அமையும் . 
புறவெளி அமைப்பில் புள்ளிகளை , அணுக்கள் அல்லது அயனி 
களால் பதிலீடு செய்தால் , படிக அமைப்புக் கிடைக்கும் . ஒரு புற 
வெளிஅமைப்பு என்பது புள்ளிகள் ஒழுங்குற அமைந்திருப்பதாகும் . 


84 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


படிகத்தில் ஒவ்வொரு புள்ளியும் , அணு அல்லது அயனியால் 
பதிலீடு செய்யப்பட்டிருக்கும் . 

ஓர் அலகுக்கூடு அல்லது ஏதாவது புறவெளி அமைப்பை 
விவரிக்க ; மூன்றும் ஒரே தளத்தில் இல்லாத அக்சுகளை எடுத்துக் 
கொள்வோம் . ஒவ்வோர் அச்சிலும் வரையறுக்கப்பட்ட அலகு 
நீளங்களை எடுத்துக்கொள்வோம் . எந்த மூன்று 

அச்சுகளை 
வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் . ஆனால் வசதியை 
முன்னிட்டு , அலகுக்கூட்டின் ஓரங்களுக்கு இணையான அச்சுகளை 
எடுத்துக் கொள்கிறோம் . 


Z 


1 


F 


GI 


B 


c 


AL 


படம் 6-4 . 


படத்தில் 0X , 0Y , 0Z ஆகியவை அச்சுகள் . OADFEC 
( தடித்த கோடிட்ட ) அலகுக்கூடு ஆகும் . அலகுக் கூடுகளும் , 
புறவெளிப் புள்ளிகளும் திரும்பத் திரும்ப அமைவது படத்தி 
லிருந்து தெள்ளென விளங்கும் . அலகுக்கூட்டின் அனைத்து 
ஓரங்களும் சமம் என்று சொல்வதற்கில்லை . ஓரங்களின் நீளங் 
களும் , அச்சுகளின் இடைக் கோணங்களும் அலகுக் கூட்டை 
விவரிக்கின்றன . a , b , c ஆகிய திசையமை அளவுகள் அடிப் 
படை அலகுகள் ஆகும் . இவற்றின் அடிப்படையில் தான் வேறு 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


85 


எந்தப் புள்ளியையோ , புள்ளித் தொகுதியையோ விவரிக்க 
முடியும் . 


( 410 ) / V 


( 320) 
R 


A (100 ) 


( 110 ) 


B 


B 


P 


[ 010 ) 


b 


X 


A 


S 


W 


படம் 6-5 . 


படத்தைப் பார்த்தால் , பல வரிப்புள்ளிகள் ஏதாவது ஒரு 
தளத்தில் இருக்கக் காணலாம் . இப் புள்ளிகள் சம இடை 
வெளியில் அமைந்த இணைதளங்களில் பலவாறு அமைக்கப் 
பட்டிருக்கலாம் . இவற்றிற்குக் கூட்டின் ( Lattice ) வரித் தளங்கள் 
என்று பெயர் . படிகப் பக்கங்கள் இவற்றையே குறிக்கின்றன . 
படிகத்தின் முக்கிய பக்கங்கள் அதிகச் செறிவில் கூடமைப்புப் 
புள்ளிகளைக் கொண்டுள்ள தளங்களாகும் . படத்தில் இரு 
பரிமாணத்தில் ( XY) அமைந்த தளத்தில் a , b அலகுகளையுடைய 
0X , 0Y அச்சுகளில் அமைந்த புறவெளி கூடமைப்பைக் 
குறிக்கும் . மற்றோர் அச்சு 0Z . இவ் விரண்டுக்கும் செங்குத்தாக 
இருப்பதாகக் கொள்ளலாம் . அச்சுகள் OX , 09 - க்கு இணையான 
கூடமைப்புத் தளங்களில் அதிகப் புள்ளிகள் உள்ளன . ( எடுத்துக் 
காட்டு : AA , BB போன்றவை படிகத்தின் பக்கங்களாக இருக் 
கலாம் . AA- யிக்கு இணையான தளங்கள் X அச்சை a- யின் சில 
முழுஎண் மதிப்புகளில் வெட்டுகின்றன . மற்ற இரண்டு அச்சுகளை 
அவை எல்லையறு நிலையில் 

வெட்டுகின்றன . எனவே , 
குறுக்குவெட்டிகளின் விகிதம் a : 0 : 1 ஆகும் . இது மில்லர் 
குறிப்படி 100 தளமாகும் . BB- யிக்கு இணையான தளங்கள் Y 
அச்சை b- யின் முழு எண் மதிப்புகளில் வெட்டுகின்றன . மற்ற 
இரண்டு அச்சுகளையும் அவை முடிவிலா இடத்தில் வெட்டு 
கின் றன . அத்தகைய தளங்களின் மில்லர் குறிப்பு 010 ஆகும் . 


86 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


தளம் PQ- வும் , அதன் இணை தளங்களும் X , Y ஆகிய அச்சு 
களில் குறுக்கு வெட்டுகள் a , b- யைக் கொண்டிருக்கும் . அவை : 
Z அச்சுக்கு இணையானவை . இத்தகைய தளங்களுக்கு மில்லரி 
காட்டிகள் 110 ஆக இருக்கலாம் . இது போலவே RS (320 ) 
தளமாகும் . VW ( 410 ) தளமாகும் . இத் தளங்கள் குறைந்து 
எண்ணிக்கையிலான கூடமைப்புப் புள்ளிகளை மட்டுமே கொண் 
டிருக்கின்றன . எனவே , இவை படிகப் பக்கங்களாக இருக்க . 
வாய்ப்பு அதிகமில்லை . எனவே , இக் கூடமைப்புக் கருத்து , 
பக்கங்களை விகிதக் குறுக்குவெட்டுகளாக இயம்ப வழி வகுக் 
கிறது . எனவே , ஹாயின் விதி உறுதிப்படுத்தப்படுகிறது . 


6-6 . படிகங்களும் , X- கதிர்களும் ( Crystals and X - Rays ) 

இதுகாறும் படிகங்களைப்பற்றிச் சில அடிப்படை விவரங் 
களை அறிந்தோம் . இவற்றின் ( அவசியம் ) தேவை என்னவெனில் , 
X- கதிர் விளிம்பு வளைவடைதல் , படிகங்களின் அக அமைப்பை 
அறிவதில் எங்ஙனம் பயன்படுகிறது என்பதனை அறிய , இவ் வடிப் 
படை விவரங்கள் மிகவும் பயனுடையவை என்பதே . 

இனி 
X- கதிர்களின் பண்புகள் , பயன்கள் ஆகியவற்றைக் காண்போம் .. 


என 


இந் நூற்றாண்டின் முதல் பத்தாண்டுக் காலத்தில் X- கதிர்கள் , 
குறைந்த அலை நீளத்தைக் கொண்ட ஒளிக்கதிர்களே 
அறியப்பட்டது . அவற்றின் அலை நீளம் சுமார் 10-8 - 10- * 
செ.மீ. சென்டிமீட்டருக்கு 108 வரிகளைக் கொண்ட கீற் 
றணியைப் பெற இயலாத காரணத்தால் , இவ் வுண்மையை 
விளிம்பு வளைவடைதல் சோதனைகள் உறுதிப்படுத்துவதற்கு , 
இயலவில்லை . அதே காலத்தில் படிகங்கள் , அணுக்கள் அல்லது 
அயனிகளைப் பரிமாணக் கூடமைப்பில் ஒழுங்காகக் கொண் 
டிருப்பவை எனும் கருத்தும் இருந்தது . சில தோராய மதிப்பீடுகள் 
மூலம் அணு இடைத் தூரங்களும் சுமார் 10-8 செ.மீ. என அறியப் 
பட்டது . 

இம் மதிப்பீட்டுக்கான எடுத்துக்காட்டு ஒன்றினைக் . 
காண்போம் . M மூலக்கூறு எடையும் , P அடர்த்தியும் கொண்ட 
ஒரு பொருள் ஒரு கனசதுர வடிவில் இருப்பதாகக் கொள்வோம் .. 
1 கிராம் மூலக்கூறு எடையுடைய அக் கனசதுரத்தின் பக்கத்தின் 

1 
நீளம் 

3 


( 1 ) ஆகும் . 


பொருளின் அணுக்கள் ஓர் எளிய கனசதுரக் கூடமைப்பில் 
இருப்பதாகக் கொள்வோம் . எனில் , படிகத்தின் எந்த ஓரம் : 
அல்லது பக்கத்தில் அமைந்துள்ள அணுக்களின் எண்ணிக்கை . 
SN . ஆகும் . இங்கு N. , அவொகேட்ரோவின் எண் . 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


87 


படிகத்தில் அணுக்களின் இடைத் தூரம் , 

3 / M / P 


3 / N . 


3 / 


M 


= 


3 


PN . 


|| 


- 


- 


பொருள் வைரம் எனக் கொண்டால் , ( M = 12 , P 3.4 ) 

1.8 X 10-9 செ . மீ . ஆகும் . 
1912 - ல் பான்லவே ( Von Lave ) வெளியிட்ட கருத்தாவது , 
கதிர்கள் உண்மையிலேயே குறைந்த அலை நீளங் கொண்ட 
கதிர்களாகவும் , படிகங்கள் உண்மையிலேயே ஒழுங்கான அணு 
அமைப்புகளைக் கொண்டவையாகவும் இருந்தால் , படிகங்கள் 
X-கதிர்களுக்கு இயற்கையில் அமைந்த முப் பரிமாணக் கீற்றணி 
களாகச் செயல்படும் என்பதே . இக் கருத்தின் அடிப்படையில் 
தான் X- கதிர்களைப் படிகங்களின் மேல் செலுத்தி , விளிம்பு வளை 
வடைதலை அறியும் முயற்சி தொடங்கியது . இதன் மூலம் 
X- கதிர்களின் அலை நீளங்களை அறிய ஏதுவாகும் . 

மேலும் , ஒரு படிகத்தின் மீது விழும் X- கதிர்கள் , வெளிவரும் 


, 


படம் 6-6 . 
போது இவற்றின் ஒரு பகுதி விளிம்பு வளை வடைந்த பல கதிர் 
களாக மாற்றப்பட்டு இக் கதிர்கள் முதனிலைக் கதிரைச் சுற்றிச் 


88 


மூலக்கூறு அமைப்புகளை ..... இயற்பியல் முறைகள் 


சீராக அமைந்திருக்கும் என லவே கொள்கை அளவில் கருத்துத் 
தெரிவித்தார் . படிகத்தின் பின்புறம் ஒரு புகைப்படத் தகட்டை 
வைத்தால் , இக்கதிர்கள் , மையத்தில் அமைந்த ஒரு பிம்பத்தைச் 
சுற்றிச் சீராக அமைந்த புள்ளிகளைக் கொடுக்கும் எனவும் தெரி 
வித்தார் . இக் கருத்துக்களைப் பற்றிய உடனடிச் சோதனைகள் 
தொடர்ந்ததன் விளைவாக . ஃபிரெட்ரிக் ( Friedrich ) , நிப்பிங் 
( Knipping ) ஆகியோரால் , லவேயின் கருத்துகள் முழுதும் 
உறுதிப்படுத்தப்பட்டன . இத்தகைய 

நிழற்படங்கள் லவே 
நிழற்படங்கள் என அழைக்கப்பட்டன . படங்கள் 6-6 , 6-7 
ஆகியவற்றில் முறையே கதிர் விளிம்பு வளை வடைதல் கொள்கை 
மாதிரியும் , சோதனை மூலம் மெக்னிஷியம் ஆக்சைடுக்குக் 
கிடைத்த புகைப்படமும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


படம் 6-7 . 


இதன் மூலம் X- கதிர்கள் குறைந்த அலை நீளங் கொண்டவை , 
படிகங்களில் அணுக்கள் ஒழுங்காக அமைந்துள்ளன எனும் 
உண்மைகள் உறுதிப்படுத்தப்பட்டன . லவே 

படங்களைப் 
பற்றிய முழுமையான அளவறி விளக்கம் அக் காலத்தில் மிகக் 
கடினமாக இருந்தது . ஏனெனில் , ( 1 ) தொடர்ச்சியான அலை 
நீளங்களையுடைய “ வெண்ணிற " X- கதிர்களே பயன்படுத்தப் 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


89 


கான 


பட்டன . ( 2 ) படிகங்களில் அணுக்கள் அமைந்துள்ள ஒழுங் 

முறையைப் பற்றிய உண்மையைப் பற்றிய விவரம் 
முழுதும் அறியப்படவில்லை . ஆனால் சிறிது காலத்துக்குள்ளாகவே 
தந்தையும் , மகனுமாகிய W.H. பிரேக் ( W.H. Bragg ) W.L . பிரேக் 
( W. L. Bragg ) என்பவரால் இச் சிக்கல் மிகஎளிய முறையினால் 
தீர்க்கப்பட்டது . அவர்களின் நோக்கம் படிகங்களைப் பயன் 
படுத்தி X- கதிர்களைப்பற்றி ஆய்வதே . ஆனால் , முடிவு நேர் 
எதிராக அமைந்தது . அஃதாவது படிகங்களைப் பற்றி அறிய 
X- கதிர்களைப் பயன்படுத்த ஏதுவானது . 


6-7 , படிகங்களைப் பகுப்பாய்வதற்கான பிரேக் முறை ( Bragg s 

( 
method of Anålysis of Crystals ). 
படிகங்களில் அமைந்துள்ள அணுக்கள் அல்லது அயனி 
களின் கூடமைப்பு , கூடமைப்புப் புள்ளிகள் அல்லது அணுக்களைக் 
கொண்ட எண்ணற்ற இணையான தளங்கள் இருப்பதைக் காட்டு 
கிறது . 

படிகத்தின் ஒவ்வொரு பக்கமும் அதற்கு இணையான 
கூடமைப்புத் தளங்களைக் 

கொண்டிருக்கும் . படிகத்தால் 
X- கதிர்கள் சிதறல் , ஒரு பக்கத்துக்கு இணையான தளங்களில் 
அமைந்துள்ள அணுக்கள் அல்லது அயனிகளால் ஏற்படுத்தப் 
பட்ட கதிர் மீளலாகக் கொள்ளலாம் என பிரேக்குகள் ( Bragg ) 
காட்டினர் . 2 - கதிர்களின் அலை நீளத்துக்கும் , கூடமைப்புத் 
தளங்களின் 

இடைவெளிக்கும் ஒரு பயனுடைய தொடர்பை 
அவர்கள் நிறுவினர் . மேலும் , அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பண் 
புடைய X- கதிர் வரி நிரல் தனித்தெடுக்கப்பட்ட 

ஒரு நிறக் 
கற்றை , X- கதிர்களைப் படிகவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தலாம் 
எனவும் கண்டனர் , 


என 


படிக அமைப்பில் , சம இடைவெளியில் அமைந்த இணையான 
தளங்களின் மேல் ( பிரேக் தளங்கள் - Bragg s planes ) 
அழைக்கப்படும் விழும் ஒரு கற்றை X- கதிரை எடுத்துக் 
கொள்வோம் . அடுத்தடுத்த 

தளங்களுக்கிடையில் 
உள்ள தூரம் d செ.மீ. எனக் கொள்வோம் . ( தொடு கதிரின் 
திசைக்கும் , தளங்களுக்கும் இடையில் உள்ள கோணம் ) தொடு 
கோணம் ( Glancing ) 9 எனக் கொள்வோம் , இணைகோடுகள் 
aa , bb , cc அடுத்தடுத்துள்ள தளங்களைக் குறிப்பதாகக் 
கொள்வோம் . ஒரு கதிர் APQ இரு தளங்கள் , aa , bb ஆகிய 
வற்றை P- யிலும் , . - விலும் சந்திப்பதாகக் கொள்வோம் . 
அக் கதிரின் ஒரு பகுதி AP ; P- யினின்றும் , PB வழியாக , மீளும் 
கோணம் BPa - ம் 9 ஆக இருக்கும் . கதிரின் இன்னொரு பகுதி 
ஊடுருவிச் சென்று உட்தளங்கள் b : , cc ஆகியவற்றினின்றும் 


90 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


மீளும் . PB- யும் , QC- யும் இணையாக இருக்கும் . தளம் aa - ஐ 
0 - வில் சந்திக்குமாறு இத் தளங்களுக்குச் 

இத் தளங்களுக்குச் செங்குத்துக்கோடு 
Q0- வை வரையலாம் . PB , QC ஆகியவற்றை X , Y ஆகியவற்றில் 
சந்திக்குமாறு செங்குத்துக்கோடு XOY- ஐ வரையலாம் . XOY மீன் 
கதிரின் அலைப்பாதையைக் ( Wave front ) குறிக்கிறது . 


ts 


இணைதளங்களில் மீண்ட கதிர்கள் . பொதுவாக ஒன்றுட 
னொன்று வெவ்வேறு நிலைகளில் சேர்ந்து ஒன்றையொன்று 
அழித்துக் கொள்ளும் . சில குறிப்பிட்ட அலை நீளங்கள் , தொடு 
கோணம் ஆகியவற்றில் மட்டும் பல்வேறு தளங்களினின்றும் 
மீண்ட கதிர்கள் ஒரே நிலையில் இருந்தால் ஒன்றையொன்று 
செறிவுறச் செய்கின்றன . இந் நிலையில் ஓர் ஆக்கக் குறுக்கீடு 
( Interference ) உண்டாகும் . அதற்கான நிபந்தனை PQY , PX -ன் 
பாதைக்கு அலை நீளத்தின் A முழு எண் மடங்கில் அதிகமாக . 
இருத்தல்வேண்டும் . PQ- வுக்குச் செங்குத்தாக 0Z வரைவோம் . 
அது PQ- வை Z- ல் சந்திக்கும் . படத்தினின்றும் , 


A 


B 


a 


ம 


e 


a 


eley 


Id 


10 


b 


C 


c 


படம் 6-8 . 


. 


PX = PZ , ZQ0Z = ZQ0Y = 9 , 
என அறிவது எளிது . 
எனவே , அதிகப்படியான பாதை , 
( PQY - PX ) = ZQY = 2QY = 2d sin a 

- 
ஆக்கக் 

குறுக்கீடுக்கு இது nA- வுக்குக் சமமாக 
வேண்டும் . ( n = 1 , 2 , 3 போன்ற முழு எண் ) 


இருத்தல் 


அஃதாவது , hX = 2d sing 
-க்கு மீட்பின் வகை ( Order ) என்று பெயர் . 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


91 


இதுதான் புகழ்பெற்ற , பிரேக் ( Bragg ) சமன்பாடாகும் . 
ஏற்கனவே கண்டவாறு , இது 

இது - கதிரின் அலை நீளத்தைக் 
கூடமைப்புத் தளங்களின் இடைவெளியோடு தொடர்பு படுத்து 


கிறது . 


படிகத்தின் மிக மெல்லிய தடிம அளவில்கூட எண்ணற்ற 
தளங்கள் இருக்கலாம் . ( ஒரு மி.மீ. குறுக்களவில் ஒரு மில்லி 
யனுக்கு மேற்பட்ட தளங்கள் இருக்கலாம் ) . செய்முறையில் 
ஒரு நிறக்கதிருக்கு இத் தொடர்பு n / = 2d sin 9 நிறைவுபடுத் 
தப்பட்டாலன்றி முழுக் குறுக்கீடு நிகழ்கிறது . 9 - வை மாற்றிக் 
கொண்டே சென்றால் , 1 - ன் 1 , 2 , 3 போன்ற வெவ்வேறு மதிப்பு 
களுக்கு இச் சமன்பாடு நிறைவுபடுத்தப்படும்போது செறிவுமிகு 
பிரதிபலிப்புகள் நிகழ்கின்றன . 9-வின் மற்ற மதிப்புகளில் 
ஒளியின் செறிவு தள்ளத்தக்கதாகும் . 


இச் சமன்பாட்டைப் பற்றிய மற்ற இரு முக்கிய விவரங்கள் : 

( 1 ) sin 9 -வின் உச்ச மதிப்பு 1 . எனவே , ஒரு - குறிப் 
பிட்ட கதிருக்கு நிறநிரல் உண்டாக்குவதற்குத் தேவையான 
கூடமைப்புத் தள இடைவெளிக்கு ஒரு தாழ்எல்லை உண்டு . 
எடுத்துக்காட்டாக ஒரு முதல்வகைப் பிரதிபலிப்புக்கு n = 1 . 

ηλ 

A 
d 

2sin y max 


-- 


( 2 ) படிகத்தின் குறிப்பிட்ட ஒரே பக்கத்தில் , ஒரு குறிப் 
பிட்ட ஒருநிறக் கதிருக்கான பிரதிபலிப்பு , 

ηλ 
sin 9 - 

= nx மாறிலி ஆகும் . ( ஏனெனில் d- யும் A- வும் 

2d 
மாறிலிகள் ) 


அஃதாவது , உச்சச் செறிவுள்ள பிரதிபலிப்பு உண்டாகும் 
கோணங்களின் சைன் மதிப்புகள் ( Sines of the angles ) ஓர் எளிய 
முழுஎண் விகிதத்தில் இருக்கும் . எடுத்துக்காட்டாக , சோடியம் 
குளோரைடின் ( NaCl ) கனசதுரப் பக்கத்துக்கான உச்ச மீளல் 
கோணங்கள் n = 1 ஆகும்போது 5.9 ° , n = 2 ஆகும்போது 
11 ; 850 ° , n = 3 ஆகும் போது 18.15 . அஃதாவது , 
ny : nz : 13 sin 5.9 ° : sin 11.85 : sin 18.15 
= 0.103 0.205 

0.312 


- 


. 


. 


1 


92 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


= 


தற்செயலாக , முதல்வகை உச்ச மீளலுக்கு , 
A 

A 
d 

4.85A எனக் காண்கிறோம் . 
2 sin a 2 x 0.103 
அல்லது சோதனை மூலம் n , 8 ஆகியவற்றை அளந்தறிந்தால் 
கூடமைப்பு இடைவெளியை அலை நீளத்தின் ( A ) அடிப்படையில் 
குறிக்கலாம் . அல்லது மறுதலையாகவும் சொல்லலாம் . அடர்த்தி , 
அவொகேட்ரோ எண் ஆகியவற்றினின்றும் d- யைக் கணக்கிட 
லாம் என்பதை ஏற்கனவே கண்டோம் . இதனின்றும் -வை 
அறியலாம் . ஒரு கதிரின் அலை நீளம் தெரிந்துவிட்டால் அக் 
கதிரைப் பயன்படுத்தி , மற்றப் படிகங்களில் அணுத் தளங்களின் 
இடைத் தூரத்தைக் கண்டறிவது எளிது . 


படிகங்களை ஆய்வதற்கான கருவியின் பெயர் பிரேக் நிரல் 
அளவி : ( Bragg Spectromeler ) 


X- கதிர் 


| 


தீண 


S ; 


துளை 


S2 


-- 


படம் 6-9 . 


ஒரு தக்க கருவியின் மூலம் X- கதிர்களை உண்டாக்கி , 
உரியவாறு திரையின் உதவியால் ஒரு நிறக் கதிரைப் பெறலாம் . 
குறுகிய துளைகள் ( Slits ) SI , S , வழியாகச் சென்று ஒரு கூரிய 
கற்றை , குறிப்பிட்ட பக்கத்தின் நடுவில் ஒரு படிகத்தைத் தாக்கு 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


• 93 


கிறது . படிகம் ஒரு சுழல் மேசையின் நடுவில் வைக்கப்பட் 
டுள்ளது . மேசை , படிகம் ஆகியவற்றுடன் ஒரே அச்சில் அயனி 
அறையைக் கொண்ட ஒரு சுழலும் கை உள்ளது . சுழல் மேசை , 
கை ஆகிய இரண்டுமே வட்டமான அளவுகோல்களைக் ( Circular 
scales ) கொண்டுள்ளன . இவற்றின் மூலம் அவை சுழலும் 
கோணங்களை நேரடியாக அளந்தறியலாம் . அயனிஅறை 
படிகத்தின் பக்கத்திலிருந்து மீளும் கதிர்களை நேரடியாக உட் 
செல்லுமாறு பொருத்தப்பட்டுள்ளது . படிகமேசையும் , அறையும் 
படிகம் ஒரு குறிப்பட்ட கோணத்திற்குச் சுழன்றால் , அறை அதன் 
இரு மடங்கு கோணத்திற்குச் சுழலுமாறு அமைக்கப்பட்டுள்ளன . 
அயனி அறையில் $ 0 , வாயு அல்லது மிதைல் புரோமைட் ஆவி 
நிரப்பப்பட்டுள்ளது . அதன் அயனியாக்கம் அதனுடன் இணைக் 
கப்பட்ட எலக்ட்ரோமானியால் அளக்கப்படுகிறது . படிகப் 
பக்கத்தை மெதுவாகத் திருப்பிக்கொண்டே வந்தால் , தொடு 
கோணம் 9 மாறுகிறது , அயனியாதல் திறன் ( 1 ) எலக்ட்ரோ 
மானியில் பதிவாகிறது . சவை 1 - க்கு எதிரே வைத்து வரைபடம் 
வரைந்தால் , வரைபடத்தினின்றும் உச்சங்களைப் பெறலாம் . இம் 
மூறை முதன்முதலில் சோடியம் குளோரைடு , பொட்டாசியம் 
குளோரைடு ஆகியவற்றின் படிகங்களை ஆய்வதில் பிரேக்கு 
களால் வெற்றிகரமாகப் பயன்படுத்தப்பட்டது . 


6-8 . பயன்கள் 


! 


X கதிர் விளிம்பு வளைவடைதலின் பயன்களை விளக்கச் சில 
படிகங்களின் அமைப்பை விரிவாகக் காண்போம் . 


6-8-1 . சோடியம் குளோரைடின் படிக அமைப்பு 

படிக அமைப்பை நிர்ணயிப்பதற்கு அணுக்களின் ஒழுங்கான 
புறவெளிப் பரவலை அறிதல் வேண்டும் . படிகத்தின் சில தக்க 
கூடமைப்புத் தளங்களுக்கிடையிலுள்ள தூரத்தை அளத்தல் 
அவசியம் . ஒவ்வொரு படிக அமைப்புக்கும் சுமார் மூன்று 
அல்லது நான்கு கூடமைப்புத் தளங்கள் இருக்கலாம் . அவற்றின் 
இடைவெளி 

அடங்கியுள்ள அணுக்களின் இடத்தை நமக்கு 
வெளிப்படுத்தும் , சோடியம் குளோரைடு கனசதுரப் படிகம் . 
இத்தகைய படிகங்களுக்கு , (100) , (110) , (111) ஆகிய 
தளங்களின் இடைத்தூரம் நமக்குத் தேவையான விவரத்தைத் 
தரும் . கனசதுரத்தின் இந்தத் தளங்களின் ஒப்பு இடங்கள் 
படத்திலிருந்து தெளிவாகும் , 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


12 


F 


B 


A 


D 


X 


படம் 6-10 . 


கனசதுரப் படிகங்களின் கூடமைப்பு. மூன்று வகைப்படும் . 
அவையாவன : 
( 1 ) எளிய கனசதுரம் எட்டு மூலைகளில் மட்டும் அயனிகள் 

அல்லது அணுக்களைக் கொண்டிருக்கும் ( Simple cubic ) 
( 2 ) கனசதுரத்தின் மையத்திலும் அணுவைக்கொண்டது 

( Body centered cubic ) ( BCC ) 
( 3 ) கனசதுரத்தின் பக்கங்களின் மையத்திலும் அணுக் 

களைக் கொண்டது ( Face centered cubic ) ( FCC) . 


( a ) ( b ) 

( C ) 

படம் 6-11 . 
அனைத்து வகைகளுக்கும் வடிவ இயல் முறைப்படி 10-0 , 
110 , 111 தளங்களுக்கிடையிலுள்ள தூரங்களைக் கணக்கிடுவது 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


95 


எளிது . தளங்களின் இடங்களும் அவற்றின் இடைத்தூரங்களும் 
படத்தில் காட்டப்பட்டுள்ளன . இப் படங்களிலிருந்து கணிக்கப் 


dioo = a 


d110 = 1/2 √2a 

( a ) 


dill = 4v3a 


d 200 = a 


dilo == 2a 

( b ) 


d 222 .== vza 


d200 = a 


d 220 = + v2a 

dill = 45a 
( C ) 

படம் 6-12 , 
கப்பட்ட விவரங்களும் d- யின் அடிப்படையில் மூன்று தளங் 
களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


புறவெளி 


doo : d lo : dill 


நீளங்களின் 
மதிப்புகளின் விகிதம் 


: 0.707 : 0.577 


a 
2 


எளிய 

al 
கனசதுரம் 
சதுரமைய 
கனசதுரம் 
பக்கமையக் 
கனசதுரம் 


rs||P5|P 


f : 1.414 : 0.577 


do 
ds 


slipelscle 


| : 0.707 : | . 514 


25 


அட்டவணை 6-2 . 


98 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


சோதனை மூலம் , இடைத்தளங்களின் தூரவிகிதம் தெரிந் 
தால் , படிகத்தின் அக அமைப்பை அறிவது எளிது . பிரேக் 
குகள் ( Pd ) முரணிய எதிர் மின் வாய்க் கதிர்களை ஆய்ந்து ( ஒரு 
நிற X- கதிர்களை ) Naci கனசதுரங்களின் 100 தளங்களில் 
அவற்றின் விளைவுகளைக் கண்டனர் . பக்க மூலைவிட்டத்திற்கு 
( 110 ) செங்குத்தான தளங்களிலும் , கன சதுர மூலைவிட்டத் 
திற்கு ( 111 ) செங்குத்தான தளங்களிலும் கண்டறிந்தனர் . மீள் 
கதிர்களின் செறிவுகள் ( 1 ) தொடுகோணம் 9- வுக்கு எதிரே 
வைத்து வரைபடங்கள் வரையப்பட்டன . 


தளங்கள் 


100 


110 


5 10 ° 15 20 • 25 30 ° 35 

40 
படம் 6-13 , 
வெவ்வேறு வகை மீளல்களுக்கு உச்சச் செறிவு ஏற்படும் 
கோணங்கள் வெவ்வேறு புறக்கூட்டுத் தளங்களுக்கு அட்டவணை 
தயாரிக்கப்பட்டன. 


தளங்கள் 


முதல் 
தரம் 
n : 


இரண்டாம் மூன்றாம் 
தரம் 

தரம் 
n : 2 n : 3 


5-9 


(100 ) 
( 110 ) 


18.2 


8.4 


17-0 ° 


5.2 


10.5 


அட்டவணை 6-3 . 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


97 


- 


. 


. 


- 


முதல்வகை மீளலை மட்டும் எடுத்துக்கொண்டால் , பிரேக்கின் 
சமன்பாட்டின்படி , 

A A 

A 
dios : dil : d 11 

sin 5.9 sin 8.4 sin 5.2 
1 

1 
0.103 0.146 0-091 

1 : 0.705 : 1.14 
இரண்டாம்வகை மீளல்களைப் பயன்படுத்தினாலும் , இதே விகிதம் 
கிடைக்கிறது . இவ் விகிதம் பக்க மையக் கனசதுரக் கூடமைப் 
பிற்குக் கொள்கை 

கொள்கை அளவில் முன்கூட்டியே எதிர்பார்த்ததை 
ஒத்துள்ளது . எனவே . சோடியம் குளோரைடில் பக்க மையக் 
கனசதுரக் கூடமைப்பு உள்ளது . 

சோடியம் குளோரைடின் கூடமைப்பு நமக்குத் தெரிந்தாலும் , 
சிக்கல் முழுதும் தீர்ந்தபாடில்லை . கூடமைப்பு அலகுகளின் 


படம் 6-14 . 
தன்மையையும் காணல் வேண்டும் . 

அலகு மூலக்கூறு Na - CI 
அயனி ஜதையாக இருந்தால் , இவ்விரண்டு அயனிகளுக்கிடையில் 

மூ . மு . -7 


98 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


ஓர் இடைவெளி இருத்தல் வேண்டும் . கூடமைப்புப் புள்ளிகள் 
அயனி ஜதைகளின் புவி ஈர்ப்பு மையமாகும் . எனவே , சோடியம் 
குளோரைடு இரண்டு பக்க மையக் கனசதுரக் கூடமைப்பில் 
தான் இருக்கும் . இவ் விரு கூடமைப்புகளும் 

ஒரு குறிப்பிட்ட 
இடைவெளியில் இருக்கும் . எனவே , ஒன்றினொன்று ஊடுருவி 
யுள்ளன . மாறாக , கூடமைப்புப் புள்ளிகளில் சோடியம் 
அயனிகளை வைத்தால் , அருகிலுள்ள சோடியம் அயனிகள் 
மற்றோர் ஊடுருவும் கூடமைப்பைக் கொண்டிருக்கும் . எனவே ,, 
இரண்டு ஊடுருவியுள்ள கூடமைப்புகளைக் கருத்தில் கொள்ளல் 
வேண்டும் . மேலும் , விரிந்த ஆய்வுகளால் படத்தில் ( படம்6-14 ) 
காட்டியுள்ள அமைப்பைக் கொண்டுள்ளன எனத் தெரிகிறது . 


உண்மையிலேயே இது குளோரைடு அயனிப் பக்க மையக் 
கனசதுரக் கூடமைப்புக்குள் அதே போன்ற சோடியம் அயனிக் 
கூடமைப்பு ஊடுருவிய ஓர் அமைப்பாகும் . அணுக்களுக்குப் 
பதில் அயனிகளே அமைப்பு அலகுகள் என்பதற்கான உறுதி 
யான சான்றுகள் உள்ளன . குளோரின் புறவெளிக் கூடமைப்பு ,, 
சோடியம் புறவெளிக் கூடமைப்பினின்றும் , கனசதுரத்தின் 
ஓரத்தின் பாதி தூரத்தில் விலகியுள்ளது . சோடியம் , குளோரைடு 
ஆகிய அயனிகள் - மாறி மாறி அமைந்துள்ளன . இத்தகைய 
ஒவ்வொரு கனசதுரமும் எட்டுச் சிறிய 

எளிய 

கனசதுரக் 
கூடமைப்பால் ஆனது . பலவகைப் பிரதிபலிப்பு உச்சங்களின் 
மூலம் இவ்வமைப்பு மேலும் உறுதியாகிறது . உச்சப் பிரதிபலிப்பு 
களின் செறிவுகள் ( 1 ) கதிர்களைச் சிதறடிக்கும் அணுக்கள் 
அல்லது அயனிகளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக் 
கையைப் பொறுத்தவை . ( எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 
அதிகமானால் செறிவும் அதிகமாகும் ) . ( 2 ) பிரதிபலிப்பின் வகை 
( n ) - ஐப் பொறுத்தது . வகை (n ) அதிகமானால் 
குறையும் . 


செறிவு 


மேலே கண்ட அமைப்பில் 100 , 110 ஆகிய தளங்களிள் 
குளோரைடு , சோடியம் ஆகிய இரண்டு அயனிகளும் உள்ளன . 
எனவே , செறிவு , பிரதிபலிப்பு வகையை மட்டுமே பொறுத்தது . 
உண்மையில் இவ் விரு தளங்களுக்கும் , வகைஉயரச் செறிவு 
குறைகிறது . 


ஆனால் ( 111 ) தளத்தில் குளோரைடு அயனிகள் மட்டுமோ , 
சோடியம் அயனிகள் மட்டுமோதான் உள்ளன . சோடியம் 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


99 


அயனிகளை மட்டும் கொண்ட தளங்கள் , குளோரைடு அயனிகளை 
( மட்டும் கொண்ட இரண்டு தளங்களுக்கிடையில் பாதியில் 


தளங்கள் 


முதல் 
தரம் 


செறிவுகள் 
இரண்டாம் மூன்றாம் 
தரம் 

தரம் 


நான்காம் 
தரம் 


100 


100.0 


19.9 


4.87 


0.79 


50.4 


6-10 


0.7 ) 


9-0 


3.31 


0-58 


2.82 


அட்டவணை 6-4 . 


அமைந்துள்ளன . இத்தகைய இடையீட்டின் விளைவைப் பின் 
வருமாறு அறியலாம் . 


a 


S 


T 
X | 
. 


d 


S 


MM 


படம் 6-15 . 


படத்தில் aa , bb ஆகியவை ( 111 ) குளோரின் தளங்கள் 
எனக் கொள்வோம் . SS இடையிலுள்ள ( 111 ) சோடியம் தளம் 
எனக் கொள்வோம் . PQR, LMR ஆகியவை ஒரே நிலையிலுள்ள 
(nA ) பாதை வேறுபாட்டைக் கொண்ட பிரதிபலிப்புக் கற்றைகள் 
எனக் கொள்வோம் . PQ, AB ( சோடியம் தளத்தினின்றும் மீண்ட 
கற்றை ) ஆகியவற்றிற்கிடையே பாதை வேறுபாடு , 


* n ஆகும் . 


100 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


பிரதிபலிப்புக்குப் பின் nA முழு எண்ணாக இருந்தால் 

d 
ABQ , PQR உடன் ஆக்கக் குறுக்கீட்டில் இருக்கும் . ஆனால் , 


d 


x | 


nA 


ஆதலின் - 


A 


씅 


போது 


எனவே , n = 1 , 3 , 5 போன்ற ஒற்றைப்படையாக இருக்கும் 

மீள்கற்றைகள் அழிவுக் குறுக்கீட்டில் இருக்கும் . 
அஃதாவது 1 , 3 போன்ற வகைமீளல்களில் செறிவு குறைந்த 
திருக்கும் . Na + , CI- ஆகிய அயனிகளின் சிதறடிக்கும் திறன்கள் 
சமமாக இருந்தால் செறிவு பூஜ்யமாகும் . ஆனால் , குளோரைடு 
அயனிகள் கதிர்களை விளிம்பு வளை வடையச் செய்வதில் வலி 
மிகுந்தவையாதலின் , சில வலிகுறை செறிவுகள் கிடைக்கும் . 
ஆனால் , n = 2 , 4 போன்ற இரட்டைப் படையாக இருந்தால் , 
nA 

முழு கதிர்கள் மீட்புக்குப்பின் வலி மிகுந்து காணப் 


படும் . சோதனை மூலம் இஃது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . 


மேலும் , தொடர்ந்து அயனிகளுக்கிடையிலுள்ள தூரத்தை . 
அறியலாம் . படத்திலுள்ள ( படம் 6-14 ) கனசதுரப் படிக அலகு , 
அனைத்துத் திசைகளிலும் திரும்பத் திரும்ப அமைகிறது . இக் 
கனசதுரத்தின் ஓரம் இரண்டு குளோரைடு அயனிகள் அல்லது 
இரண்டு சோடியம் அயனிகளுக் கிடையில் உள்ள தூரமாகும் . 
ஓரத்தில்பாதி , ஒரு சோடியம் அயனி , அதன் அருகிலுள்ள குளோ 
ரைடு அயனி ஆகியவற்றுக்கிடையிலுள்ள தூரமாகும் . அலகுக்கன 
சதுரத்தின் மூலைகளிலுள்ள ஒவ்வோர் அயனியும் ( குளோரைடு ) 
எட்டு அடுத்தடுத்துள்ள அலகுக் கனசதுரங்களுக்கு உரிய 
தாகிறது . எனவே , ஒவ்வொரு கனசதுரத்துக்கு 8 குளோரைடு 
1 

1 
அயனிகள் பங்கை உரியதாக்கலாம் . அஃதாவது 8 x 1 

8 
குளோரைடு அயனி ஒவ்வொரு கனசதுரத்துக்கும் , இவையன்றிப் 
பக்க மையங்களில் ஆறு குளோரைடு அயனிகள் 

உள்ளன . 
அவை ஒவ்வொன்றும் இரண்டு அடுத்தடுத்த கனசதுரங்கள் 
அல்லது அலகுக்கூடுகளுக்குரியவை . எனவே , ஒவ்வொன்றுக்கும் 

x 6 3 
எனவே , ஓர் அலகுக் கூட்டுக்குரிய குளோரைடு அயனிகளின் 
எண்ணிக்கை 4. இதே அலகுக் கூட்டில் ஒரு மையச் சோடியம் 
அயனி உள்ளது . ஓரங்களின் மையங்களில் 12 சோடியம் 


-- 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


101 


அயனிகள் உள்ளன . இவை ஒவ்வொன்றும் 4 கனசதுரங் 

1 
களுக்கு உரியவை . எனவே , ஒரு கனசதுரத்துக்கு 

ஆகும் . 


12 -க்கு 4 


1 

x 12 = 3 ஆகும் . எனவே , ஒவ்வோர் அலகுக் 
கூட்டுக்கும் உரிய சோடியம் அயனிகளின் எண்ணிக்கை 
1 + 3 = 4 ஆகும் . எனவே , ஒவ்வோர் அலகுக் கூடும் 4Cl , 
4Na + ஆகியவற்றைக் கொண்டது . அஃதாவது , 4 சோடியம் 
குளோரைடு மூலக்கூறுகள் அல்லது அயனி ஜதைகளைக் 
கொண்டது . 


M 
சோடியம் குளோரைடின் மோலார் கன அளவு இதில் 

P 
P அடர்த்தி , M மூலக்கூறு எடை . எனவே , 4 NaCl மூலக்கூறு 
களின் கன அளவு. 

M 

( N. அவொகேட்ரோ எண் ) 
P 


N .. 


அல்லது a 


M 4 

( a அலகுக் கூட்டின் ஓரமாகும் ) 
P N. 


58.45 


அல்லது a 


[ 


M 
P N. 


1 ) = [ 


2.17 


4 
6.023 x 1023 


] 


5.63 X 10-8 செ . மீ . 


1 


அயனி இடைத் தூரம் . = 


( 5-63 ) = 2.815 A 


சோடியம் குளோரைடின் கூடமைப்புத் தளங்களின் தள 
இடைத்தூரத்தைக் கொண்டு , அவற்றின் மேல் செலுத்தப்பட்ட 
X - கதிர்களின் அலை நீளத்தை அறியலாம் . பிரேக்கின் 
சோதனையில் , முதல்வகை மீட்புக்கு n = 1 , தொடுகோணம் 
5-9 ( 100 தளத்துக்கு ) . 

2dsine 2x2.815x0.103 
எனவே , A = 

= 0-588 
1 


இக் காலத்தில் குறிப்பிட்ட முரணிய எதிர்முனைகளினின்றும் 
{ Anticathode ) அலை நீளம் தெரிந்த ஒருநிற X- கதிர்க் கற்றை 
களைப் பெறலாம் . இவற்றைப் படிகப் பகுப்பாய்வுகளுக்கு நேரடி 
வாகப் பயன்படுத்தலாம் . 


102 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


6-8.2 . பொட்டாசியம் குளோரைடின் படிக அமைப்பு 

பொட்டாசியம் குளோரைடும் சோடியம் குளோரைடும் 
படிக வடிவொத்தவை ஆகும் . ஒரே கதிருக்கு முதல்வகை 
மீட்பை 100 தளத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால் . தொடு 
கோணங்கள் GKCI 5-3 , GNaci = 5 9 ஆகும் . கனசதுர 
ஓரங்களின் விகிதம் ( ஒரே மாதிரி பக்க மையக் கனசதுரங்கள் 
எனக் கொண்டால் ) , 
dkci ηλ 

nA sin 5.9 

1.113 
dNeci 2 sin 5.3 2d sin 5.9 sin 5.3 


= 


| zusin 5.9 


மோலார் கன அளவுகள் VKCI = 37-46 மி.லி. VNaCI - 27.94 
மி.லி. ஆகும் . எனவே , அலகுக் கனசதுர ஓரங்களின் விகிதம் . 

37.4611 
droci 

27.94 

= 1.116 


dkci : 


VRCI 
V NOCI 


இவ்விரு மதிப்புகளுக்கும் ( 1-113 , 1.116 ) உள்ள ஒற்றுமை 
பொட்டாசியம் குளோரைடுப் படிகமும் பக்க மையக் கனசதுர 
அமைப்பை உடையது என்பதை உறுதிப்படுத்துகிறது . 

ஆனால் 100 , 110 , 111 ஆகிய தளங்களுப்குரிய முதல் 
வகை நிற நிரல் இத் தளங்களின் இடைவெளி விகிதம் , 
di .. : d11 , : d111 = 1 : 1 / v2 : 1/13 

= 1 : 0-707 : 0 • 577 எனக் காட்டுகிறது .. 
எனவே , இத்தகைய இடைவெளி விகிதம் எளிய கனசதுரக் 
கூடமைப்புக்குரியது , இம் முரண்பாட்டுக்குரிய காரணம் , 
சிறிது கவனமாக ஆய்ந்தால் கிடைக்கும் . 100 , 110 ஆகிய 
தளங்களின் இடைவெளி எதிர்பார்த்தது போலவே உள்ளது .. 
ஆனால் 111 தளங்களின் இடைவெளியில் , ஒற்றைப்படை வகை 
மீளல் உண்டாவதே இல்லை . K + , Cl- ஆகியவற்றின் எடைகள் 
ஏறக்குறைய சமம் . குறிப்பாக , எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, 
சமம் ( 18 ) . எனவே , (111) Cl- தளங்கள் , ( 111 ) K + : 
தளங்கள் ஆகியவற்றின் மீளும் திறன்கள் சமம் . எனவே , 
அவை நிலைமையிலிருந்து மாறும்போது ( அழிவுக் குறுக்கீடு 
நிகழும்போது ) மீளல் உச்சங்கள் மறைகின்றன . எனவே , 
விளிம்பு வளை வடைதலைப் பொறுத்தவரை குளோரைடு 
அயனியும் , பொட்டாசியம் அயனியும் சமானமானவை . 
எனவே , பக்கமைய அலகுக் கனசதுரம் , எட்டுச் சிறிய எளிய 
கனசதுரக் கூடமைப்பாக மாற்றப்படுகிறது . கூடமைப்புகளில் 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


103 


புள்ளியில் Cl- இருந்தாலும் , K + இருந்தாலும் விளைவு ஒன்றுதான் . 
எனவேதான் நிறல் -அளவியில் கிடைத்த தள இடைவெளி 
விகிதம் எளிய கன சதுரத்துக்குரியதாக உள்ளது . 

சீசியம் ஹாலைடுகளைத் தவிர , மற்றக் கார ஹாலைடுகள் 
யாவும் , இடையீடுற்ற , பக்க மையக் கனசதுர அமைப்புகளைக் 
கொண்டவை . Ag , Au , Cu போன்ற சில உலோகங்களும் பக்க 
மையக் கனசதுர அமைப்பைக் கொண்டவை . 


6-9 . மாதிரி படிக அமைப்புகள் சில 
6-9-1 . பக்க மையக் கனசதுரக் கூடமைப்பு 

சோடியம் குளோரைடு , பொட்டாசியம் குளோரைடு ஆகிய 
வற்றின் அமைப்புகளைக் கண்டோம் . இவை 

போன்ற 
அமைப்புகள் Mg , Ba , Sr , Ca போன்றவற்றின் ஆக்சைடுகள் , 
சல்பைடுகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன . திண்ம நிலையில் 
மந்த வாயுக்களும் , இவை போன்ற அமைப்பைக் கொண்டவை . 
சோடியம் குளோரைடுப் படிகத்துக்கும் , இவற்றிற்கும் உள்ள 
வேறுபாடு , இவற்றில் அனைத்து அணுக்களும் ஒரே தனிமத்துக் 
குரியவை . ஆதலின் , இடையீடிட்ட 

படிகக் 

கூடமைப்பு 
களுக்கே இடமில்லை . X- கதிர்ப் பகுப்பினால் , ஓர நீளம் ( a ) - ஐப் 
பெறலாம் . இத்தகைகய கனசதுரத்தில் ஒவ்வோர் அணுவுக்கும் 
12 ஒத்த பக்க அணுக்கள் உள்ளன . எந்த இரண்டு அடுத்தடுத்த 


a 


அணுக்களுக்கும் இடைத்தூரம் 

V2 

ஆகும் . அணு ஆரம் 
அணு இடைத் தூரத்தில் பாதி எனக் கொண்டால் , ஓர் அணுவின் 


d 


ஆரம் 202 

ஆகும் . அட்டவணையில் சில அணுக்களின் 
ஆரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


தனிமம் a (A ) 


F ( R ) 

தனிமம் a ( A ) t ( X ) 


Ne 


4.52 


| .60 


Cu 


3.62 


| -27 


AL 


5.43 


| .92 


Ag 


4.08 


1.44 


KY 


5.59 


1.97 


Au 


4.07 


| : 44 


I 


3.83 


| .30 


3.92 


| .36 


அட்டவணை 6-5 . 


104 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


4X 


V 2xas 


- 


- 


சராசரியாக ஒவ்வோர் அலகுக் கனசதுரமும் 4 அணுக்களைக் 
கொண்டுள்ளது . ( 8 மூலைகளிலுள்ள ஒவ்வொன்றின் 1/8 பங்கும் , 

1 . 
பக்க மையத்திலுள்ள 6 -ல் ஒவ்வொன்றிலும் ஐயும் ஆக 1 + 3 

2 
= 4 ) . இந் நான்கு அணுக்களின் கன அளவு ( கோளம் எனில் ) 
4 16 

0.74.3 . 
3 

6 
அலகுக் கனசதுரத்தின் கன அளவு a ஆகும் . எனவே , அலகுக் 
கன சதுரத்தில் மூலக்கூறுகளால் ஏற்றுக் கொள்ளப்படும் கன 
அளவு / 2 * / 6 = 0 • 74 . அஃதாவது , படிகத்தின் புறவெளியில் 
74 % மூலக்கூறுகளுக்குரியது . இதுதான் கன்சதுர அமைப்பில் 
இயலக்கூடிய மிக நெருக்கமான பொதித்தலாகும் . 


( * ) - 


6.9.2 . 

கன சதுர மையக் கூடமைப்பு 
கார உலோகங்கள் , இவ்வகைக்கு எடுத்துக் காட்டாகும் . 
எட்டு மூலைகளில் எட்டு அணுக்களும் , மையத்தில் ஓர் அணுவும் 
ள்ளன . 


| 


படம் 6-16 , 


அணுக்களுக்கிடையிலுள்ள மிகக் குறைந்த தூரம் கனசதுர 
மூலைவிட்டத்தின் பாதியாகும் VS இதில் a கனசதுரத்தின் 

2 


a 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


105 


ஓர நீளம் ஆகும். அணு ஆரம் V.3 4. X- கதிர்களின் பிரதி 


பலிப்பு உச்சங்களின் கோணங்களை அளந்து , a-ஐக் கண்டறிய 
லாம் . 


தனிமம் 


a ( A ) 


F ( A ) தனிமம் a . ( A ° ) 


Y ( A ) 


Li 


3.50 


.52 


Cr 


2-88 


1.25 


Na 


4.30 


1:86 


3-04 


1.32 


KK 


5.20 


2.25 


3- 16 


| -37 


Rb 


5.62 


2.42 


- Fe 


2.87 


• 24 


Cs 


6-05 


2-6 ? 


B- Fe 


2.9 ! 


-26 


அட்டவணை 6-6 . 


தனிமங்களின் படிகங்களில் அனைத்து அணுக்களும் சமம் . 
ஆனால் மையக் கனசதுரக் கூடமைப்பில் மைத்திலுள்ள அணு . 
மூலைகளிலுள்ள அணுக்களினின்றும் வேறுபட்ட வகையும்உண்டு . 
எடுத்துக்காட்டு : சீசியம் குளோரைடு அதன் அலகுக் கன 
சதுரத்தில் , மூலைகளிலுள்ள அணுக்கள் குளோரின் , மையத்தி 
லுள்ளது சீசியம் அல்லது நேர்மாறாகவும் இருக்கலாம் . எனவே , 
இதனை இடையீடிட்ட , இரண்டு எளிய கனசதுரங்களாகக் 
கொள்ளலாம் . 


இத்தகைய கனசதுர மையக் கூடமைப்பு அலகு ஒவ் 
வொன்றிலும் சராசரியாக இரண்டு அணுக்கள் அஃதாவது 

+1 = 2 உள்ளன . இவ்விரண்டு அணுக்களால் 


(38 ) 


3 ) +1 


ஏற்றுக்கொள்ளப்படும் இடம் , 


2 X 


4 
3 


( - )) 


ஓர் அலகுக் கன சதுரம் a கன அளவை உடையது . மூலக் 

K / 3 
கூறுகளால் ஏற்றுக் கொள்ளப்படும் கன அளவு 


= 0.68 


106 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


அல்லது 88 % . எனவே , பக்க மையக் கூடமைப்பைக் காட்டிலும் 
கன சதுர மையக் கூடமைப்புச் சிக்கனம் குறைந்த பொதித்த 
லாகும் . 

பயிற்சிகள் 
( 1 ) வெள்ளி ( Silver ) தனிமம் , 4 : 086 / அலகுக் கூட்டு 
நீளமுடையது . இது பக்க மையக் கனசதுரக் கூடமைப்பாகும் . 
இதன் அடர்த்தியையும் , அணு ஆரத்தையும் கணக்கிடுக . 


( 2 ) அலுமினியம் பக்க மையக் கனசதுரப் படிகம் . அதன் 
அடர்த்தி 2.69 . இப் படிகத்தில் அலுமினியம் அணுக்களுக் 
கிடையிலுள்ள மிகக் குறைந்த தூரம் எவ்வளவு ? 


( 3 ) பக்க மையக் கனசதுரக் கூடமைப்புடைய சோடியம் 
குளோரைடின் பக்கத்தின் நீளம் 4-304 ஆகும் . ஓர் அலகுக் 
கூட்டில் எத்தனை சோடியம் அணுக்கள் உள்ளன ? அத் தனி 
மத்தின் அடர்த்தி எவ்வளவு ? 

( 4 ) சோடியம் குளோரைடின் ( F.C.C ) அடர்த்தி 2-17 
அதனுள் (100) தளங்களுக்கிடையில் உள்ள தூரம் எவ்வளவு ? 
அலகுக் கூட்டின் பக்க நீளம் எவ்வளவு ? 

( 5 ) சோடியம் குளோரைடின் ( F.C.C ) அடர்த்தி 2.163 
கிராம் க.செ.மீ. அதன் மூலக்கூறு எடை 58.45 . அலகின் கன 
அளவு 44.88 x 10 -34 க.செ.மீ. இதனின்றும் அவொகேட்ரோ 
எண்ணைக் கணக்கிடுக . 

( 6 ) கிராஃபைட்டின் அடர்த்தி 2.25 கிராம் / லிட்டர் . X 
கதிர் விளிம்பு வளை வடைதலின் மூலம் , தளங்களுக்கிடைத் தூரம் 
3.35A என அறிகிறோம் . மூலக்கூறு அடுக்குகளில் C - C 
இடைத் தூரத்தைக் கணக்கிடுக . ( படம் கிராஃபைட்டின் 
அமைப்பு - படம் 6-18 ) 

( 7 ) எளிய கனசதுரக் கூட்டமைப்பாகக் கொண்டு , Kel- ன் 
( 110 ) தளங்களுக்கிடையிலுள்ள தூரத்தைக் கணக்கிடுக . K + , 
Cl- அயனிகள் சமமெனக் கொள்க . 100 தள இடைவெளி 
ஓ .152 ) எனக் கொள்க . 


. 


1.537A அலை நீளம் கொண்ட 

X- கதிர்களைப் பயன் 
படுத்தினால் ( 100 ) , (110 தளங்களின் முதல்வகை , இரண்டாம் 
வகை விளிம்பு வளைவடைதலுக்குரிய கோணங்களைக் கண்டறிக .. 


X- கதிர் விளிம்பு வளைவடைதல் 


107 


( 1 ) வைரம் , கிராஃபைட் ஆகியவற்றின் 

வடிவங்களைப் 
பற்றிய விளக்கத்தைச் சேர்க்கவும் . 

வைரத்தின் படிக அமைப்பு : வைரத்தின் படிக அமைப்பு 
ஒரு பக்க மையக் கன சதுரக் கூடமைப்பு வகையாகும் . அலகுக் 
கூட்டினுள் குறிப்பிட்ட இடங்களில் அணுக்கள் அமைந்திருப் 
பதால் , இஃது ஒரு சிக்கலான அமைப்பாகும் . 


No 


அடர்த்தியை அளப்பதன் மூலம் , வைரத்தின் மோலார் கன 
அளவு 3.42 க.செமீ . என அறியலபம் . எனவே , சராசரி அணு 
3.42 

3.42 
கன அளவு , 

= 5-674x10-24 க.செமீ . 

6.02 x 1028 
ஆகும் . ஓர் அலகுக்கூட்டில் x அணுக்கள் இருப்பதாகக் 
கொண்டால் . அலகுக்கூட்டின் கன அளவு = xx5-674x10-24 
= d * ஆகும் . இதில் கனசதுரத்தின் ( விளிம்பு ) ஓரத்தின் 
நீளமாகும் . 


கன 


கன 


ஒரு சாதாரண கன சதுரத்தில் x = 1 ; ஒரு 
சதுர மையக் கனசதுரத்தில் x = 2 ; ஒரு பக்கமையக் 
சதுரத்தில் , x = 4 ஆகும் . இம் மதிப்புகளைப் பதிலீடு செய்தால் , 

x = 1 ஆயின் d = 1-7844 


x = 2 ஆயின் 


2.248 


x = 4 ஆயின் 


d 


2.8314 


x = 8 ஆயின் d = 3-568A ஆகும் . 


100 தளங்களின் பிரதிபலிப்பை ஆய்வு செய்வதன் மூலம் , 
கூடமைப்பின் இடைவெளி , 0-885A என 

அறியப்பட்டது . 
எனவே , ( x = 1 )-ஐயுடைய எளிய கனசதுரக் கூடமைப்பு 
அன்று எனத் தெரியவந்தது . 1 1 1 - தளங்களின் பிரதிபலிப் 
பின்மூலம் அத் தளங்களின் இடைவெளி 2-05 A எனத் தெரிய 
வந்தது . எனவே , கன சதுர ஒரத்தின் நீளம் , 2.50 x V 3 


என 


3-551 ஆகும் . இதனால் x = 8 என அறியலாம் . எனவே , 
வைரத்தில் , ஓர் அலகுக் கூட்டில் 8 அணுக்கள் உள்ளன 
அறிகிறோம் . ஓர் எளிய பக்க மையக் கனசதுரக் கூடமைப்பில் 
4 அணுக்கள் உள்ளன . மேலும் 4 அணுக்கள் 4 புதிய கூட 
மைப்புப் புள்ளிகளில் ,, சீர்மை யமைப்பில் அமைந்திருத்தல் 


108 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


வேண்டும் , இதனை நிறைவுபடுத்தும் ஒரே அமைப்பு , அடுத் 
தடுத்த சிறு கனசதுரங்களின் மையங்களில் சீர்மையை 
--மாற்றாமல் ஓர் அணுவைப் பொருத்துவதுதான் . 


படம் 6-17 . 


பு 


படம் -6.13 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


109 


மையத்தில் ஓரணுவைக்கொண்ட , ஒரு சிறு கன சதுரத்தை 
எடுத்துக்கொள்வோம் . ஒன்று விட்டொன்றாக அமைந்த மூலை 
களில் அணுக்கள் அமைந்துள்ளன . மைய அணு மூலையினின்றும் 
சம தூரத்தில் அமைந்துள்ளது . தூரம் = 13 d | 4 . அடுத்தடுத் 
துள்ள அணுக்கள் , அத்தகைய கோடுகளால் சேர்க்கப்பட்ட 
டால் படத்தில் காட்டியது போன்ற அமைப்புக் கிடைக்கும் .. 
எனவே , ஒழுங்கான நான்முகியின் அமைப்புக் கிடைக்கும் . 
d = 3.55 A ஆதலின் வைரத்தில் C - C இடைத்தூரம் 13 di4 
1:54 A ஆகும் . சிலிகன் , ( Silicon ) , ஜெர்மானியம் ( Germa- . 

1 
nium ) பழுப்பு நிற ஈயம் ( Grey tin ) வைரத்தைப் போன்ற அமைப் 
புடையவை . 


- 


அவற்றில் , 


d , Si = 5.42 , Ge = 5.62 , பழுப்பு நிற ஈயம் ( Grey tin ) 

6:46 . 


பல 


கிராஃபைட்டின் அமைப்பு : 

திண்மங்களில் , 

நன்கு 
பொதிந்த அணுக்களைக்கொண்ட , தட்டையான அமைப்புகள் 
உள்ளன . இந்த அணுக்களாலான தகடுகள் , படிகம் முழுவதிலும் 
இணையான அடுக்குகளாக அமைந்துள்ளன . ஒவ்வோர் அடுக் 
கிலும் அருகருகே உள்ள அணுக்களுக்கிடையில் உள்ள ஈர்ப்பு 
விசை அதிகம் எனினும் , இரண்டு அடுக்குகளுக்கிடையில் விசை 
குறைவாகும் . வைரமே இத்தகைய அடுக்குக் கூடமைப்புக்குச் 
( Layer Lattice ) சிறந்த எடுத்துக்காட்டாகும் . இஃது அறுகோண 
அமைப்புக்கும் எடுத்துக்காட்டாகும் . கரி அணுத்தளங்களால் 
அமைந்ததாகும் . இரண்டு அடுக்குகளுக்கிடைத்தூரம் 3.414 
ஆகும் . ஓர் அடுக்கில் உள்ள அணுக்களுக்கிடைத்தூரம் 1.42A 
ஆகும் . எனவே , இணைத்தளங்கள் வலிகுறை விசைகளால் 
பொருந்தியுள்ளன . எனவே , கிரஃபைட் வழவழப்பாக உள்ளது . 
ஓரடுக்கு மற்றதன் மேல் நழுவி , மசகுத் தன்மையைக் கொடுக் 
கிறது . ஒவ்வோர் அடுக்கிலுள்ள கார்பன் அணுவும் ஒரே 
தளத்தில் மூன்று வேறு அணுக்களுடன் இணைந்துள்ளது . எனவே 
பென்சீன் போன்ற அமைப்புக் கிடைக்கிறது . மைக்கா ( Mica ) 
கறுப்புப் பாஸ்பரஸ் , ஆர்செனிக் , ஆன்டிமனி போன்றவையும் 
இத்தகைய அடுக்குக் கூடமைப்புகளைக் கொண்டவை . பல 
சிலிகேட் தாதுக்களும் இத்தகைய அமைப்பை யுடையவை . 


110 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


4 


3.35A 

| 


.3.35A 


.42.AL 


படம் 6-19 . 
6-10 . படிகப் பகுப்பில் பயன்படும் வேறு சில முறைகள் ( Certain 

other methods of crystal analysis ) 
லவேயின் புகைப்பட முறை , பிரேக்குகளின் நிறல் முறைகள் 
மட்டுமன்றிப் படிகப் பகுப்பில் பயன்படும் வேறு சில முறை 
களையும் காண்போம் . 
* 6-10.1 . தூள் முறை ( Powder diffraction method ) 

இது 1916 - ல் டிபை ( Debye ) , ஷெர்ரர் ( Scherer ) ஆகியோ 


X 


படம் 6-20 


X- கதிர் விளிம்பு வளை வடைதல் 


111 


ராலும் , 1915 - ல் உறல் என்பவராலும் தனித்தனியே 
கண்டுபிடிக்கப்பட்டதாகும் . தூளான படிக மாதிரி , மெல்லிய 
சுவர் கொண்ட கண்ணாடித் தந்துகிக் குழாயில் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . ஒரு சீரான ( ஒரு படித்தான- Homogeneous ) 
X- கதிர்கள் தூளின் மேல் விழுகின் றன . தூளிலுள்ள சிறு 
படிகங்கள் அனைத்துத் திசைகளிலும் , அமைந்துள்ளன எனலாம் . 
எனவே , அவற்றில் பல படிகங்கள் ஒரே தளத்தில் (100 எனக் 
கொள்வோம் . ) உச்சப் பிரதிபலிப்புகளை உண்டாக்கும் வசமாக 
அமைந்திருக்கலாம் . இத்தகைய படிகங்களுக்கு முக்கிய அச்சு 
களுக்கு இணையான ஆற்றுப்படுதல்கள் இருக்கலாம் . விளிம்பு 
வளை வடைந்த கதிர் , படத்தில் காட்டியவாறு கூம்பு வடிவத்தில் 


_ ( ) 

) ) 
T ) 


படம் 6-21 


உள்ளது . இதே போன்ற பொது மையக் கூம்புகளை மற்றக் 
கூடமைப்புத் தளங்களும் (110 , 111 , 220 போன்றவையும் ) 
கொடுக்கின்றன . விளிம்பு வளைவடைந்த கற்றைக் கூம்புகள் 
வட்டவடிவமாக வைக்கப்பட்ட புகைப்படத்தாளின் மேல் 
விழுகின்றன . ஒவ்வொரு கூம்பும் இரண்டு பிறை (வில் ) களாகக் 
கூம்பு புகைப்படத் தாளை வெட்டுமிடத்தில் உண்டாகின்றன . 
புகைப்படத் தாளினின்றும் மாதிரியின் தூரம் ( X , Y ஆரம் ) 
தெரியும் . ஒவ்வொரு சீரான ஜதைவரிகளும் , விளிம்பு வளைவடை 
யாத தொடு கதிரின் நடுவிலுள்ள பிரகாசமான இடத்தைச் சுற்றி 
இருக்கும் . இவை ஒவ்வொன்றும் கூடமைப்புத் தளத்தைக் 
குறிக்கின்றன . தொடு கதிர்புள்ளி 3 - லிருந்து இவ் வில்களின் 
தூரம் அளக்கப்பட்டு ஆரம் X , Y- ஐயும் அறிந்தால் , உச்ச மீளல் 
கோணம் தெரியும் . எனவே , கூடமைப்புத் தளங்களின் 
இடைத் தூரத்தைக் கணக்கிடலாம் . 


112 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


திண்மப் பொருள்களிலிருந்து பெறப்பட்ட விளிம்பு வளை 
வடைதல் மாதிரிகள் பொருளின் தன்மையைப் பொறுத்தவை . 
எனவே , X- கதிர் விளிம்பு வளை வடைதலைப் பொருள்களின் 
தூய்மையையறியும் பண்பறி , அளவறி பகுப்புகளில் பயன்படித்து 
கிறோம் . அளவறி பகுப்புக்கு நியம விளிம்பு வளைவடைதல் 
படத்துடன் பொருளுக்கான வரிகளின் செறிவுகளைப் பயன் 
படுத்துகிறோம் . சில கலவைகளின் இயைபை அறியவும் இம். 
முறை பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக KCI , NaBr 
கலவையின் வேதியியல் பகுப்பு , தொகுதிகளை மட்டும் அறியப் 
பன்யபடுகிறது . ஆனால் விளிம்பு வளைவடைதல் படம் , இயை 
பையும் உறுதிப்படுத்துகிறது . 


6-10 • 2 . சுழலும் படிக முறை ( Rotating Crystal Method ) 

ஷிபோல்ட் ( Schiebold ) என்பவர் 1919 - ல் இம் முறையைக் 
கண்டறிந்தார் . ஒரு மிகச் சிறிய நன்கு உருவான படிகம் ஒரு 
படித்தான X- கதிரின் பாதையில் ஓர் அச்சுச் செங்குத்தாக 
இருக்கும்படி வைக்கப்படுகிறது . விளிம்பு வளைவடைந்த கதிரின் 
புகைப்படம் படிகத்தைச் சுற்றி உருளையாக வைக்கப்பட்டுள்ள 
புகைப்படத் தாளில் எடுக்கப்படுகிறது . படிகம் மெதுவாகச் 
சுழற்றப்படுகிறது . அடுத்தடுத்த தளங்கள் உச்ச மீளலுக்குத் 
தேவையானவாறு சுற்றப்படுகின்றன . இத்தகைய ஒவ்வொரு 
பிரதிபலிப்பும் படத்தில் ஒரு புள்ளியைத் தருகின்றது . வெவ்வேறு 
புள்ளிகள் வெவ்வேறு வகைமீளலுக் குரியவை . படிகத்தை . 
வெவ்வேறு மூன்று அச்சுகளிலும் சுற்றிப் புகைப்படங்கள் எடுக்கப் 
படுகின்றன . கூடமைப்பு இடைவெளிகளும் , அலகுக் கூட்டின் 
பருமனும் , புள்ளிகளின் இடைத் தூரத்தினின்றும் கிடைக்கும் . 


இதன் விளக்கம் எப்பொழுதும் எளிதன்று . புகைப் படம் : 
6-7 - ஐக் காண்க . 


படிகத்தைச் சுமார் 20 கோணத்தில் மட்டும் அலைவு செய்து , 
முறை மேலும் திருத்தப்பட்டது . படத்தாளைப் படிகத்துடன் 
முன்னும் பின்னும் நகரச் செய்யும் புகைப்படக் கருவி ( Camera ) 
பயன்படுத்தப்படுகிறது . இதன் மூலம் படிகத்தின் ஆற்றுப் 
படுதலை அறிதல் எளிது . 


7. எலக்ட்ரான் விளிம்பு வளைவடைதல் 

( Electron Diffraction ) 


7-1 . அறிமுகம் ( Introduction ) 


1924 - ல் தே பிராய் ( De Broglie ) நகரும் எலக்ட்ரான் 
களுக்கு அலைப்பண்புகள் உண்டு எனக் கொள்கை அளவில் 
கூறினார் . இக் கூற்று , 1925 - ல் டேவிசன் ( Davisson ) , ஜெர்மர் 
( Germer ) ஆகியோரால் சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது 
நிக்கல் பரப்பின் மேல் எலக்ட்ரான் விளிம்பு வளைவடைதல் 
சோதனையே அவர்களின் புகழ்பெற்ற சாதனையாகும் . Y , திசை 
வேகத்துடன் நகரும் எலக்ட்ரான் , அலைப்பண்பையும் கொண் 
டிருத்தல் வேண்டும் . அதன் அலை நீளம் A எனின் , 


inv 


h 
A 

எனத் தொடர்பு பெற்றிருக்கும் . 


தில் , m எலக்ட்ரசன் எடை 9.1 x 10-38 கிராம் . 

h பிளேங்க் மாறிலி 6.62 x 10-27 எர்க் - செகண்ட் . 
எலக்ட்ரான் , V மின் அழுத்த வேறுபாட்டுக்கு உட்படுத்தப் 

1 

my 

2 
பெறுகிறது . இது மின்புலத்தில் அது பெற்ற முடுக்கத்தால் 
ஆகும் . எனவே , 


mv = Ye ( e , எலக்ட்ரானின் மின்னேற்றம் ) 
2 

-4.8X10-10 e.S.V. 

2 Ve 
அல்லது P = 

m 


V2 


எனவே , A 


= 


h N 
my 2Ve 


h 
V2Vem 


மூ . மு . - 8 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


V- யை வோல்ட்டுகளில் குறித்தால் , 


300 


h 


12.2x 10-9 


2 mev 


இச் சமன்பாட்டில் V- 10 வோல்ட்டுகள் எனில் , A = 

3.8A 
ஆகும் . V == 40,000 வோட்ல்டுகள் எனில் , A == 0.06 A ஆகும் . 
ஆகவே , இத்தகு எல்லை 

மின் அழுத்த 

வேறுபாட்டைக் 
கொடுத்து , எலக்ட்ரான்களை X- கதிர் அலைகளைப்போல் செயல் 
படச் செய்யலாம் . இங்ஙனம் முடுக்கப்பட்ட எலக்ட்ரான் 
கற்றையைச் சிதறும் பண்புடைய மையங்களையுடைய பொருளின் 
மேல் விழுமாறு செய்தால் ( படிகக் கூடமைப்பு ) குறுக்கீடு 
விளைவுகள் ( Interferencc effects ) காணப்படுகின்றன . எனவே , 
திண்ம அமைப்புகளை அறிவதில் , எலக்ட்ரான் விளிம்பு வளை 
வடைதல் ஒரு புதிய முறையாகப் பயன்படுகிறது . X- கதிர் 
களைக் காட்டிலும் , குறைந்த அளவு ஊடுருவும் ஆற்றல் கொண் 
டவையாதலின் எலக்ட்ரான் கற்றைகள் மேற்பரப்புத் தளங்களி 
லிருந்து மட்டும் விளிம்பு வளை வடைகின்றன . இது மேலும் ஒரு 
பயனாகும் . புறப்பரப்பு , புறப்பரப்புப் படலங்களை அறிவதில் 
பெருமளவு பயன்படுகிறது . 


7.2 . வாயுக்கள் , ஆவிகள் ஆகியவற்றால் எலக்ட்ரான் விளிம்பு 

வளை வடைதல் ( Electron diffraction of gases and 
vapours ) 
X- கதிர் விளிம்பு வளைவடைதலும் , எலக்ட்ரான் விளிம்பு 
வளை வடைதலும் ஒரு வாயுவின் வழியாக X- கதிர்கள் செலுத்தப் 
படும்போது , ஒரு வரையறுக்கப்பட்ட மாதிரி கிடைக்கிறது . 
மூலக்கூறிலுள்ள அணுக்களால் விளிம்பு வளை வடைதலுக்குள்ளா 
கியதால் , இம் மாதிரியில் பல பொது மையவளையங்கள் கிடைக் 

மூலக்கூறுகள் அதிக இடைவெளியில் பிரிந்திருப் 
பதால் அவை ஒன்றுடனொன்று குறுக்கிடுவதில்லை . 


கின்றன . 


இவ் வறிவின் கொள்கை P. டிபை ( P. Debye ) , P. எரன் 
ஃபெஸ்ட் ( P. Ehrenfest ) ஆகியோரால் 1915 - ல் கண்டுபிடிக்கப் 
பட்டது . ஆனால் 1929 வரை டிபையின் சமன்பாடு , குறிப்பிட்ட 
வாயுக்களுக்குப் பயன்படுத்தப்படவில்லை . 1929 - ல்தான் டிபை 
சமன்பாட்டைக் குறிப்பிட்ட வாயுக்களுக்குப் 

பயன்படுத்தி 
மூலக்கூறு பரிமாணங்களைப் 

பற்றிய விவரங்களைப் பெற்றார் , 
இத்தகைய விவரங்கள் எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதலால் . 


இத்தகைய 


எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதல் 


115 


மிக எளிதில் கிடைக்குமாதலின் , X- கதிர்களை வாயுக்களுக்குப் 
பயன்படுத்துவதில் மேற்கொண்டு அறிவியலாளர்களின் கவனம் 
செல்லவில்லை . 


யாவன : 


7.3 . 

வகைகள் ( Types ) 
எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதல் இருவகைப்படும் . அவை 

( 1 ) ஒன்றிய விளிம்பு வளை வடைதல் ; ( 2 ) ஒன்றாத 
விளிம்பு வளை வடைதல் . இவற்றில் 2 - ஆவது காம்ப்டன் விளைவு 
( Compton effect ) காரணமாக உண்டாகும் சமான அலை நீள 
வேறுபாட்டுக்குரியது . இது மிகக் குறைந்த சிதறுகோணங் 
களில் மட்டும் உண்டாவதாதலின் இப்போதைக்கு இதை நாம் 
விட்டுவிடுவோம் . ஒன்றிய அல்லது மீளும் தன்மையுடைய 
( Elastic ) விளிம்பு வளை வடைதல் H- மார்க் ( H. Mark ) , R. வீர்ல் 
( R. Weiri ) ஆகியோரால் 1930 - ல் பெறப்பட்ட சமன்பாட்டினால் 
குறிக்கப்படுகிறது . 

X-கதிர்களுக்குப் பயன்படும் சமன்பாட்டைப் போன்றதே 
இதுவும் . முதனிலை எலக்ட்ரான் கற்றைக்கும் , சிதறிய எலக்ட்ரான் 
கற்றைக்கும் இடையிலுள்ள கோணம் 9 ஆயின் , சிதறிய 
*கற்றையின் செறிவு 


sin Xij 


| 


== ks > V; V; 


இதில் k ஒரு மாறிலி . V ஒவ்வொரு குறிப்பிட்ட அணுவி 
லுள்ள எலக்ட்ரான்களின் சிதறல் காரணியாகும் . X ; என்பது 
என்பதன் அடிப்படையில் 

வரையறுக்கப்படுகின்றது . 
11 ; என்பது ij எனக் குறிக்கப்படும் அணுக்களின் மையங்களுக் 
கிடையிலுள்ள தூரமாகும் . அஃதாவது , 

sin 8/2 
4x } } 

A 
A எலக்ட்ரான்களின் அலை நீளம் V- யின் மதிப்பு அணுவின் 
அணு எண்ணையும் , X- கதிர்களுக்கு அணுவின் சிதறல் காரணி 
யையும் பொறுந்தது . மேலும் , 9 , ஆகியவற்றையும் பொறுத்தது . 
குறிப்பிடத்தக்க சிதறல்கோண மதிப்புகளுக்கு 

இதனை அணு 
எண்ணால் பதிலீடு செய்யலாம் . எனவே , சமன்பாடு , 


பகவா 


sin Xij 


22Z Z 


k 


என மாறும் . 


சிதறும் செறிவு , ஒரு குறிப்பிட்ட கோணம் 9 - வில் அணைத்து 
21z |( sin xy/ x |j ) மதிப்புகளின் கூட்டுத் தொகையாகும் 


என 


11-8 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இச் சமன்பாடு குறிக்கிறது . ஒவ்வோர் அணுவுக்குரிய சிதறலையும் 
உள்ளடக்கி , மூலக்கூறிலுள்ள இயலக்கூடிய அனைத்து ஜதை 
அணுக்களுக்குமுரிய பகுதிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படு 
கிறது . சிதறல் ( sin x ) / x எனும் அளவைப் பொறுத்தது x , 9 
இவை உள்ளடக்கியது . எனவே , 1 , 9 அதிகரிக்க அதிகரிக்கத் 
தொடர்ந்த ஓர் உச்ச , நீசங்களைக் கொண்டுள்ளது . இக் காரணத் 
தால்தான் , ஒரு வாயு அல்லது ஆவிக்குள் செலுத்தப்படும் 
( நுண்ணிய ) மெல்லிய எலக்ட்ரான் கற்றை , ஒரு புகைப்படத் 
தாளின் மேல் , தொடரான பொது மைய வளையங்களைக் கொண் 
டுள்ளது . கறுப்பு வளையங்கள் உச்சச் சிதறலைக் குறிக்கின்றன . 
இடையிலுள்ள செறிவு குறைந்த பாகங்கள் எலக்ட்ரான் சிதறல் 
குறைவாக இருக்கும் கோணங்களைக் குறிக்கின்றன . 


7.4. சோதனை முறை ( Experimental method ) 

சுமார் 50,000 வோல்ட்டுகளுக்கு முடுக்கப்பட்ட ஒரு 
மெல்லிய எலக்ட்ரான் கற்றை , சோதனைக்கு எடுத்துக்கொள்ளப் 
பட்ட வாயு அல்லது ஆவியின் மேல் நேர்க்கோணத்தில் 
விழுகிறது . கருவியில் அழுத்தம் 10 - மி.மீ . அளவுக்குப் பம்பினால் 
குறைக்கப்படுகிறது . இக் கற்றை சுமார் 0.5 முதல் 5 செகண்டு 
களுக்குப் புகைப்படத் தகட்டின் மேல் விழுமாறுசெய்யப்படுகிறது . 
பின்னர்த் தகடு எடுக்கப்பட்டுத் துலக்கப்படுகிறது . சிதறலும் 
செறிவுகளின் உச்ச நீசங்களின் தோராயமான இடங்கள் ஒரு 
வலிமிகு ஒளிக்கு நேரே தகட்டைப் பிடித்துக் குறிக்கப்படுகிறது 
ஒளி அடர்த்தி அளவு முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன . 
எலக்ட்ரான் முடுக்க அழுத்தங்கள் தக்க வோல்ட் மீட்டர் 
அல்லது மில்லி அம்மீட்டர் தடுப்பான் ( Resistance ) ஆகியவற்றால் 
அளக்கப்படுகின்றன . 

அலை நீளத்தை இதனின்றும் 
பெறலாம் . 


சமான 


7 : 5 : சிதறல் செறிவு வரைகோடுகள் Scattering intensity 

curves )) 
மேலே கண்ட சமன் பாட்டின் பயனை விளக்க ஓர் எடுத்துக் 
காட்டினைக் கொள்வோம் . கார்பன் டெட்ராக்ளோரைடு ஒரு 
வசதியான எடுத்துக்காட்டாகும் . இம் மூலக்கூறு ஒரு நான் முகி 
யாகும் . அனைத்துக் குளோரின் அணுக்களும் சமமாகும் . சிதறல் 
சமன்பாடு . 


sin Xo - c1 


11 


I 
k 


= 


z + 4zci + 12z" 


sin xc - c ! 

Iclod 


+ 8zczc 


Xc - cl 


எலக்ட்ரான் விளிம்பு வளைவடைதல் 


117 


வலப்பக்கமுள்ள முதல் காரணி , கார்பன் அணுவுக்கு மட்டும் உரிய 
சிதறலாகும் . இரண்டாவது , நான்கு குளோரின் அணுக்களின் 
தனித்தனிச் சிதறலுக்குரியதாகும் . இவ் விரண்டு அளவுகளில் 
ty- வுக்குரிய மதிப்புப் பூஜ்யமாகும் . எனவே , Xij- வும் பூஜ்யமாகும் . 
{ sia : x | j ) / xjj = 1 ஆகும் . மூன்றாவது காரணி , ஒவ்வொரு 
குளோரின் அணு ஜதைக்குமுரிய சிதறலாகும் . பன்னிரண்டு 
ஜதைகள் இயலுமாதலின் , 12 எனும் எண் , சிதறல்காரணிக்கு 
முன் சேர்க்கப்படுகிறது . நான்காவது ஒரு கார்பன் - குளோரின் 
ஆகிய அணுக்களுக்கிடையிலுள்ள சிதறலுக்குரியதாகும் . இத் 
தகைய எட்டுத் தனித்தனிக் காரணிகள் இயலும் . ஒரு நான்முகி 
அமைப்பை எடுத்துக்கொள்வதால் கார்பன் , குளோரின் ஆகிய 
வற்றுக்கிடையில் உள்ள தூரம் 1 -- cl இரு குளோரின் அணுக் 

3 
களுக்கிடையிலுள்ள தூரம் IC - cl- ஐப் போல் 

மடங்காகும் . 
8 


- 


எனவே , Xc- cl 


= 


V : 


3 
8 


-rcl - c 


எனவே , மேலே கண்ட சமன்பாட்டை 


1 
k 


= 62 + 4 + 17 * + 12x 17 ( sin x ) / x 


+ 3x6x17 ( sin / ** / 

* vT 


இதில் 6 - ஆம் , 17 - ஆம் கார்பன் , குளோரின் ஆகியவற்றின் 
அணு எண்கள் . x என்பது சமன்பாடு 


4m / 


sin 9/2 

-வின் வடிவாகும் . 
A 


இதில் Idl - c! தூரமாகும் . உச்ச , நீசச் செறிவுகளின் இடங்களை 

1 
அறிவது இன்றியமையாததாகும் . இதனை அறிய மேலே 

k | 
ண்ட சமன் பாடு 


ந 


| 
k 


62 + 


- 


என்பதிலிருந்து x- க்கு 0 முதல் 50 வரை மதிப்புகளைப் பதிலீடு 
செய்து வரைபடத்தின் மூலம் அறியப்படுகிறது . சிதறல்களின் 
சரியான செறிவு தேவையில்லை . உச்ச , நீசம் உண்டாகும் 
x- ன் மதிப்புகள் மட்டும் தேவையாதலின் , சமன்பாட்டில் வலப் 
ஆக்கத்திலுள்ள முன் இருபகுதிகளைத் தள்ளிவிடலாம் . ஏனெனில் , 


118 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


அவை மாறிலி மதிப்புகளை வழங்குகின்றன . இது பொதுவான 
உண்மை . 

எனவே , செறிவுச் சமன்பாட்டில் தனி அணுக்களுக் 
குரிய சிதறலை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை . இங்ஙனம் 
எடுத்துக்கொண்டால் , கார்பன் டெட்ரா க்ளோரைடுக்குரிய 
முதல் மூன்று உச்சங்கள் முறையே x- ன் 7.75 , 13.9 , 20-6 
ஆகிய மதிப்புகளில் உண்டாகும் . 


- புகைப்படத் தகட்டில் , விளிம்பு வளைவடைதல் வளையங் 
களின் இடங்களைத் தொடுகதிர் இடங்களுடன் ஒப்பு நோக்கி , 
உச்சச் செறிவுக்குரிய சிதறல் கோணங்களைக் கணக்கிட்டறி 
யலாம் . எலக்ட்ரான் முடுக்க அழுத்தங்களிலிருந்து அலை நீளம் 
தெரிந்த எலக்ட்ரான் கற்றைகளைப் பயன்படுத்திக் கார்பன் 
டெட்ரா க்ளோரைடுக்கான முதல் மூன்று உச்சங்களுக்கு 

8 
sin 
2 

A- வின் மதிப்புகளைப் பெறலாம் . இங்ஙனம் : 
கிடைத்த மதிப்புகள் முறையே 0-217 , 0-380 , 0-555 x 108 
ஆகியவை . 


எனவே , சமன்பாட்டினின்றும் 
( 1 ) 7.75 = 0 • 217 x 10 * x 4xl, 

எனவே , 1 = 2.81 x 10-8 செ.மீ. 


( 2 ) 13.9 = 0.38 x 108 x 471. 

எனவே , | - 2.91 x 10-8 செ.மீ. 
( 3 ) 20.6 0-555 x 10 ° x 4m , 

எனவே , 1 = 2.95 X 10-8 செ.மீ. 


சோதனை மூலம் கண்டறிந்த உச்சச் சிதறல்களை ஒப்பு நோக்க , 
கார்பன் டெக்ரா க்ளோரைடிலுள்ள CI - C ! தூரம் சுமார் 2.85A , 
என அறிகிறோம் . 


3 
எனவே ( -CI தூரம் x 2.85 அஃதாவது 1-74A 

8 
மேலும் , மேலும் ஆய்ந்ததில் இம் மதிப்பு 1.76 A எனக் 
கிடைத்தது . 


இரண்டு அல்லது மேற்பட்ட காரணிகள் ( Parameters ) : 
கார்பன் டெட்ரா க்ளோரைடில் நாம் ஒரே ஒரு காரணியை 
மட்டும் எடுத்துக்கொண்டோம் . அஃதாவது , Cl - CI தூரத்தை 
மட்டும் எடுத்துக்கொண்டோம் . இஃது இயலும்போது , இதே , 


எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதல் 


119 


போன்ற முறைகளும் அணு இடைத் தூரங்களை அளப்பதில் 
பயன்படலாம் . பல பொருள்களில் இரண்டு அல்லது மேற்பட்ட 
காரணிகளைக் கையாள வேண்டியிருக்கும் . கந்தக ஈராக்ஸைடு 
( Sulphur dioxide ) அல்லது குளோரின் ஒராக்சைடு ( Chlorine 
monoxide ) Curry கோண மூலக்கூறுகளுக்கு , இரண்டு 
காரணிகள் தேவை . அவையாவன : அணு இடைத் தூரமும் , 
பிணைப்புக் கோணமும் ஆகும் . 


ஒரு காரணியின் பல்வேறு மதிப்புகளுக்குச் சிதறல் வரை 
கோட்டை அறிய வேண்டியுள்ளது . எடுத்துக்காட்டாக , 
L. E. சட்டன் ( L. E. Sutton ), L. 0. பிராக்வே ( L. 0. Brockway ) 
ஆகியோர் 1935 - ல் பிணைப்புக் கோணங்களை 60 ° , 909 , 120 ° , 
150 ° , 180 ° எனக் கொண்டு , ஒவ்வொரு கோணத்துக்கும் 
கொள்கை 

அளவிலான சிதறல்செறிவு வரைபடத்தைப் 
பெற்றனர் . விளிம்பு வளை வடைதல் , உச்ச , நீசங்களைச் சோதனை 
மூலம் கண்டறிந்ததில் அவற்றின் இடங்கள் ஏறக்குறைய 
120 ° -க்குரிய கொள்கை வரைபடங்களை ஒத்திருந்தன . மேலும் 
ஆய்ந்ததில் , அதன் மதிப்பு 111 

கோணத்தைக் 
கொடுத்தது . உச்ச , நீசங்களின் இடங்களிலிருந்து குளோரின் 
ஆக்சிஜன் தூரம் 1.71 + 0.02A என அறிகிறோம் . இரண்டுக்கும் 
மேற்பட்ட காரணிகளைக் கொண்டு ஒரு மூலக்கூறை விளக்குவ 
தானால் , மாதிரிச் செறிவு வரைகோடுகளின் எண்ணிக்கை அதிக 
மாகிறது . ஆனால் சரியான மதிப்புகளைக் கண்டறியும் முறை 
களின் கொள்கை மாறுவதில்லை . 


76. ஆரப் பகிர்வு மூறை ( Radial distribution method ) 

நீர்மங்களின் X- கதிர் விளிம்பு வளை வடைதல் மாதிரிகள் 
1. பாலிங் ( L. Pauling ) , பிராக்வே ( L.O. Brockway ) ஆகியோரால் 
விவரிக்கப்பட்டுள்ளன . பகிர்தல் காரணி ( Distribution function ) 
மூலக்கூறை உண்டாக்கும் கன அளவு மூலங்களுக்குரிய சிதறல் 
திறன்களின் பெருக்குத்தொகையாகும் . இம் மூலக்கூறில் 
மூலங்கள் இடைத் தூரத்தில் உள்ளன . பகிர்தல் காரணி விளிம்பு 
வளை வடைதல் வளையங்களின் செறிவுகளினின்றும் கணக்கிடப் 
படுகிறது . இதன் மதிப்புகள் 1 - க்கு எதிராக வைக்கப்பட்டு 
வரைபடங்கள் வரையப்படுகின்றன . வரைகோட்டில் உச்சங்கள் , 
முக்கிய சிதறல் மையங்களுக்கு இடையிலுள்ள இடைத் 
தூரத்தைக் குறிக்கின்றன . எனவே , அவை அணு இடைத் 
தூரங்கள் ஆகும் . 

எனவே , இந்த ஆரப்பகிர்வு முறை , 
முக்கிய அணு இடைத் தூரங்களைத் தருகிறது . எந்த மூலக்கூறு 
அமைப்பையும் நாம் கருத்தில் 

கொள்ள வேண்டியதில்லை . 


120 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


பல 


இம் முறையின் குறைபாடாவது , 

உச்சங்கள் இருந்தால் 
குறிப்பிட்ட அணுப்பிரிவுக்கு அதை நாம் உரியதாக்க முடியாது . 


7-7 . எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதலின் பயன்கள் 

( Applications ) 
எலக்ட்ரான் விளிம்பு வளைவடைதல் இரு பெரும் பயன்களை 
உடையது . ( 1 ) மூலக்கூறு அமைப்புகளைத் தீர்மானித்தல் , 
( 2 ) அணு இடைத்தூரங்கள் . குளோரின் ஓராக்சைடில் , ஆக்சிஜன் 
பிணைப்புக்கோணம் சுமார் 111 ° என அறியப்பட்டது . 
மிதைல் ஈதர் , டை ஆக்சேன் , ஆக்சிஜன் ஃப்ளூரைடு ஆகிய 
வற்றின் வடிவங்களைத் தீர்மானிப்பதிலும் இத்தகைய முறைகள் 
பயன்படுத்தப்பட்டுள்ளன . குளோரோஃபார்ம் , மெதிலீன் 
குளோரைடு ஆகியவற்றில் C - C1 கோணங்கள் 111 + 20 என 
அறியப்பட்டது . இருமுனை திருப்புத்திறனால் எதிர்பார்க்கப்பட்ட , 
இதைவிட அதிகமான மதிப்புகள் தவறு என்பதனை இது காட்டு 
கிறது . இரு குளோரோ எதிலீன் , இரு புரோமோ எதிலீன் ஆகிய 
வற்றின் விளிம்பு வளை வடைதல் மாதிரிகள் , ஒரு பக்கம் , 
மறுபக்கம் ஆகிய இரண்டு அமைப்புகளுக்குமிடையில் உள்ள 
வேறுபாட்டை விளக்குகின்றன . ஒரு பக்கச் சேர்மத்தில் மிக 
முக்கிய சிதறல் அணுவான ஹாலஜன் அணுக்கள் , மாறுபக்கப் 
பெறுதியில் இருப்பதைவிட நெருக்கமாக உள்ளன . ட்ரை அசோ 
Try aso ) தொகுதிகள் ( -Ng ) , டை அசோ தொகுதிகள் , 
அலிஃபேட்டிக் சேர்மங்கள் ஆகியவற்றின் அமைப்புகள் பல்வேறு 
கருத்துகளையும் மனத்தில் கொண்டு அறியப்பட்டுள்ளன . பேரக் 
கார் அளவுகளின் அடிப்படையில் , ஒவ்வொன்றிலும் வளைய 
அமைப்புகள் பொருந்துகின்றன . ஆனால் எலக்ட்ரான் சிதறல் 
முறைகள் மூலம் இவ்வமைப்புகள் தவறு எனத் தெளிவாக நிரூபிக் 
கப்பட்டுள்ளது . இப்போது ஐயமின்றி மிதைல் 

அசைடு 
( Azide ) , டை அசோமீத்தேன் ஆகிய இரண்டுமே , நேரான மூலக் 
கூறுகள் என அறியப்பட்டுள்ளன . உண்மையான அமைப்பு 
களில் ஒத்த சக்தியுடைய பல அமைப்புகளுக்கிடையில் உடனி 
சைவு உள்ளது . 


எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதலால் தீர்மானிக்கப்பட்ட 
அணு இடைத் தூரங்கள் , அணு ஆரங்களின் கூட்டுத்தொகை 
விதிக்குச் சான்றாகத் திகழ்கின்றன . அல்லது மேலும் சரியாகச் 
சொன்னால் , பிணைப்பு நீளங்களுக்குச் சான்றாகின்றன . இதற்கு 
முரண்பாடான விவரங்கள் காணப்பட்டால் விளக்கம் தருவது 
அவசியம் . பெரும்பாலான முரண்பாடுகளில் இரண்டு அல்லது 
மேற்பட்ட அமைப்புகளுக்கிடையில் உடனிசைவு இருப்பதே 


எலக்ட்ரான் விளிம்பு வளை வடைதல் 


121 


காரணமாகும் . எடுத்துக்காட்டாக , கார்பன் டை ஆக்சைடில் 
கார்பன் ஆக்சிஜன் இடைத்தூரம் 1-13A ஆகும் . கூட்டுத் 
தொகை மதிப்புகள் இரட்டைப் பிணைப்புக்கு 1.24A தான் . 
மூவிணைப்புக்கு 1.11A . எனவே , அயனி நிலைகள் -0 - C = O+ , 
+ 0 = C - 0-- ம் அமைப்புக்குப் பண்பு வழங்குகின்றன . கார்பன் 
சப் - ஆக்சைடு , சயனோஜன் , நைட்ரஸ் ஆக்ஸைடு ஆகியவற் 
றிற்கான அணு இடைத் தூரங்களும் ஒவ்வொன்றிலும் ரெசொ 
னென்ஸ் இருப்பதை 

உறுதிப்படுத்துகின்றன . பென் சீனில் , 
கார்பன் - கார்பன் பிணைப்பு 1.39A ஆகும் . 


இதனை ஒற்றைப் பிணைப்புக்கான மதிப்பு 1.54A , ஈரிணைப்புக் 
கான மதிப்பு 1.33 , ஆகியவற்றுடன் ஒப்பிடலாம் . அலை 
இயக்க இயல் கணக்கீடுகள் , கெகுலேயின் இரண்டு அமைப்புகள் 
தாம் முக்கிய உடனிசைவு நிலைகளாகும் எனக் காட்டுகின்றன . 
எனவே , பென்சீனில் ஒவ்வொரு கார்பன் - கார்பன் பிணைப்பும் 
ஒரு பாதி ஈரிணைப்புப் பண்பை ஏற்கிறது . கிராஃபைட்டில் அடுத் 
தடுத்த கார்பன் 

அணுக்களுக்கிடையிலுள்ள தூரம் , 1.42A . 
-சரிணைப்புப் பண்பு 1/3 மட்டும் தான் . ஒற்றைப் பிணைப்பு , 
ஈரிணைப்பு , பென்சீன் பிணைப்பு , கிராஃபைட் பிணைப்பு ஆகிய 
நான்கு கார்பன் - கார்பன் பிணைப்புத் தூரங்களை , அவற்றின் 
ஈரிணைப்புப் பண்பு அளவுக்கு எதிராக வைத்து 

வரைபடம் 
வரைந்தால் , ஒரு சீரான வரைகோடு கிடைக்கிறது . இக்கோட்டின் 
உதவியால் கார்பன் - கார்பன் பிணைப்புக்கு ஈரிணைப்புப் பண்பு 
எவ்வளவு என்பதைப் பிணைப்புத் தூரத்தினின்றும் அறியலாம் 
( எல் . பாலிங்- L. Pauling , 1. 0 : பிராக்வே-LO . Brockway ) . 


எலக்ட்ரான் , மற்றும் X- கதிர் விளிம்பு வளைவடைதலின் 
குறைகள் : - ( 1 ) சோதனையால் பெற்ற வரை படங்களில் சில 
சிறு உள் வளைவுகள் காணப்படுகின்றன , இவை சோதனையால் 
பெற்ற மதிப்புகளுக்குரியவை . சில மதிப்புகளால் , சில காரணி 
களை மட்டுமே நாம் பெறலாம் . ஒரு பெரிய மூலக்கூறினை இம் 
மூறைக்கு உட்படுத்துவது இயலாது . பெரிய மூலக்கூறுகளில் 
கார்பன் டெட்ரா க்ளோரைடு , பென்சீன் போன்ற சிலவற்றிற்கு 
மட்டுமே இம் முறை பொருந்தும் . ஏனெனில் , இவற்றில் ஜியோ 
மிதித் தொடர்பு பல அணு இடைத் தூரங்கள் ஒன்றுக்கொன்று 
சமமாக அமைந்து காணப்படுகிறது . 


122 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


( 2 ) எலக்ட்ரான் கற்றை ஹைட்ரஜன் அணுக்களால் நன்கு 
சிதறலுக்கு உள்ளாக்கப்படுவதில்லை , எனவே , மூலக்கூறுகளில் 
இத்தகைய அணுக்களின் இடத்தை எளிதில் கண்டறிய 
இயலாது . இவற்றில் முதல் குறைபாடு , X-கதிர் விளிம்பு வளை 
வடைதல் முறையில் தீர்க்கப்படுகிறது . ஏனெனில் , இம்முறை பல 
சிதறிய கதிர்களைக் கொடுக்கிறது . எனவே , அதிக விவரங்களைத் 
தருகிறது . இரண்டாவது குறைபாடு இம்முறையினால் நீக்கப்படு 
வதில்லை . இது நியூட்ரான் விளிம்பு வளைவடைதலால் நீக்கப்படு 
கிறது . ஏனெனில் , புரோட்டான்கள் , நியூட்ரான்களுக்கு அதிகக் 
குறுக்களவைத் தந்து , பெருமளவு சிதறடிக்கின்றன . 


8. மோலார் மின்முனைவாக்கமும் , 

இருமுனை திருப்புத் திறனும் 

( Molar Polarisation and Dipole Moment ) 
8.1 . மின்முனை யுடைய , மின்முனை யற்ற மூலக்கூறுகள் 

( Polar and Nonpolar Molecules ) 


நேர்மின்னேற்றமுடைய அணுக்கருக்களும் , எதிர் மின்னேற்ற 
மூடைய எலக்ட்ரான்களும் ஒரு மூலக்கூறின் புறவெளியில் பரவி 
யுள்ளன . பல்வேறு மூலக்கூறுகளிலும் , இப் பல்வேறு துகள்கள் 
அமைந்துள்ள விதம் வேறுபடுகிறது . நேர் மின்னேற்ற அணுக் 
கருவின் மையமும் , பரவியுள்ள எலக்ட்ரான்களின் மையமும் , 
ஒன்றுடனொன்று பொருந்தி இருக்கலாம் ; அல்லது பொருந் 
தாமல் வெவ்வேறாகவும் இருக்கலாம் . இரண்டும் ஒன்றாயின் , 
மூலக்கூறு ஒரு மின்முனை யற்ற ( Non - Polar ) மூலக்கூறாகும் . 
எடுத்துக்காட்டுகள் : H ,, Cl ,, N ,, CC ,, CH ,, C , H , முதலியவை . 
மாறாக . இரண்டும் வெவ்வேறாயின் , மின் முனைகொண்ட ( Polar 
molecule ) மூலக்கூறாகும் . எடுத்துக்காட்டுகள் : HCI , CH , CI . 
CHCl9 , C , H , NO ,, H , 0 , NHg போன்றவை , 


மூலக்கூறு முழுவதையும் எடுத்துக்கொண்டால் , அது மின் 
நடுநிலையுடையது . எனவே , நேர்மின்னேற்றத்தின் மையத்தில் 
+ e ( நேர் ) மின்னேற்றம் இருப்பின் , எதிர் மின்னேற்றத்தின் 
மையத்தில் - e ( எதிர் ) மின்னேற்றம் இருக்கும் . ஒருமின் முனை 
புடைய மூலக்கூறின் இவ் விரு மையங்களுக்கிடையில் உள்ள 
தூரம் 1 ஆயின் , அதில் ஒரு நிலைத்த மின் உந்தம் இருக்கும் . 
அதற்கு இரு மின்முனை திருப்புத் திறம் அல்லது இரு மின்முனை 
உந்தம் ( ( Dipole moment ) 4 என்று பெயர் . 

AL 

e x / 
மின்முனை யற்ற மூலக்கூறில் e = 0 ஆதலின் + = 0 ஆகும் . 
8-2 . மின் முனைவாக்கம் ( Electrical polarisation ) 

முதலில் மின்முனை யற்ற மூலக்கூறுகளை எடுத்துக்கொள் 
வோம் . மின் முனையற்ற மூலக்கூறு மின்னேற்றப்பட்ட இரு 


124 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


தகடுகளுக்கிடையில் வைக்கப்பட்டால் , நேர்மின்னேற்ற முள்ள 
அணுக்கரு எதிர்மின்னேற்றத் தகட்டை நோக்கியும் , எதிர் 
மின்னேற்றமுள்ள எலக்ட்ரான்கள் நேர்மின்னேற்றத் தகட்டை 
நோக்கியும் ஈர்க்கப்படும் . 


+ 


+ 


. 


( 
+ 
| 


* 


1 


I 


{ a ) 


( b ) 


படம் 8-1 


எனவே , ஒன்றாக இருந்த அணுக்கருமையமும் , எலக்ட்ரான் 
மையமும் விலகிச் செல்லும் . எனவே , மூலக்கூறில் மின்முனை 
மையங்கள் பிரிதல் நிகழும் . இதன் விளைவாக ஓர் இரு மின் 
முனையி ( Dipole ) உண்டாகும் . இதற்கு இடப்பெயர்ச்சி முனை 
வாக்கம் ( Distortion polarisation ) என்று பெயர் , மின்புலம் 
நீக்கப்பட்டால் , இத்தகைய மின்முனைவாக்கமும் மறைந்துவிடும் . 
இத்தகைய மின் முனைவாக்கத்துக்குத் தூண்டப்பட்ட மின்முனை 
வாக்கம் என்று பெயர் . தூண்டப்பட்ட இருமின் முனையி , தூண்டப் 
படும்போது ஏற்றுக்கொள்ளும் மின்முனை உந்தத்துக்குத் தூண்டல் 
உந்தம் ( Induced moment ) என்று பெயர் . இத் தூண்டல் உந்தம் 
புலவலிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் . 

= d x 
விகித மாறிலி -வுக்கு , மூலக்கூறின் மின்முனைவாக்கத் 
திறன் ( Polarisability ) என்று பெயர் . எனவே , d என்பது ஓர் 
அலகுத் திறனுடைய புலத்தால் தூண்டப்படும் உந்தம் ஆகும் . 

d , மூலக்கூறு மின்முனையாகும் ( எளிமை ) தன்மை அல்லது 
மின்புலத்தில் , நேர் , எதிர் மின்னேற்றங்கள் ஒன்றினின்றும் 
மற்றொன்று விலகிச் செல்லும் தன்மையைக் குறிக்கும் . மூலக்கூறு 


மோலார் மின்முனைவாக்கமும் , இருமுனை திருப்புத் திறமும் 


125 


சீரற்றதாயின் ( Non - Symmerical ) இத் தன்மை வெவ்வேறு திசை 
களில் வெவ்வேறாக இருக்கும் . அங்ஙனமாயின் , ஒரு சராசரி 
மதிப்பைக் குறிக்கும் . 


8-3 . மொசோட்டி- கிளாசியஸ் சமன்பாடு ( Mesotti - Clausius 

equation ) . 


ஒரு சீரான மின்புலத்தின் இரு மின்னேற்றத் தகடுகளுக் 
கிடைத்திறன் E , எனக் கொள்வோம் . மின்முனையற்ற ஊடகத்தில் 
இத் திறன் E- யாகக் குறைக்கப்படும் . ஏனெனில் , மூலக்கூறில் 
தூண்டப்பட்ட இருமின்முனை கொடுக்கப்பட்ட புலத்திற்கு எதிர்த் 
திசையில் செயல்படும் . E.- வுக்கும் E- யிக்கும் உள்ள விகிதம் , 
ஊடகத்தின் மின்கோடு புகுஎண் D ( Dielective constant of 
the medium ) எனப்படும் . அஃதாவது , 

E .. 

E 
மின் நிலை இயல் மூலம் ( Electrostatics ) 
E. = E + 4m / 

( 1 ) . 
அல்லது ( D- 1 ) E = 4m / 

என நிரூபிக்கலாம் . 


1 என்பது ஓர் அலகு தூண்டப்பட்ட மின் உந்தம் ஆகும் . 
அஃதாவது I = Hn 
n என்பது ஒரு க . செ . மீ . - ல் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 
யாகும் . 


ஒரு மூலக்கூறின்மேல் செயல்படும் மின்புலத்தின் திறன் 
X- ஆகும் . இத் திறன் பல்வேறு பகுதிகளால் ஆனது . 

( 1 ) மின் தகடுகளில் உண்டான மின்னேற்றம் E. 
( 2 ) விசை - 41 / தகடுகளுடன் ஒட்டிய இரு மின்முனை 

களினால் உண்டானது . 


( 3 ) 


* / கோள வாயின் பரப்பில் தூண்டப்பட்ட மின் 
3 
விளைவுகள் . 


( 4 ) மூலக்கூறுகளால் வாயில் உண்டான புலனையும் 
சேர்த்தல் வேண்டும் . வெளிப்புலன் அற்ற நிலையில் , ஒரு நீர்மம் 
அல்லது வாயுவில் மூலக்கூறுகள் , கண்டபடி திசைமுகப்படுத்தப் 
பட்டிருக்கும் . எனவே , ( 4 ) -ஆவது விசை பூஜ்யம் எனக் 
கொள்ளலாம் . 


எனின் , 


128 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


X = E. + 


* I- 41 / 
3 


( 2) 


( D- 1 ) E = 4m / 


(3 ) 


என்ற சமன்பாட்டினின்றும் பதிலீடு செய்தால் , 


* = E 

* 


4. + 


4n 


3 


- 


E + 


(-5 ) 


D + 2 

3 


E 


... 


(4 ) 


I = In 


-என அறிவோம் . இதனையும் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றையும் சேர்த்தால் 


and 
31 


... 


-என அறியலாம் . 


ஊடகத்தின் அடர்த்தி -வும் , அதன் மூலக்கூறு எடை 
M- ம் ஆயின் , ஓர் அலகு பருமனில் உள்ள மூலக்கூறுகளின் 

N.P 
- எண்ணிக்கை 1 

. 


- 


M ஆகும் . 


இதில் N. என்பது அவகேட்ரோ எண் . இதனை ( 5 )-ல் 
பதிலீடு செய்தால் , 
D 1 

P 


-- 


* N.d . 


இச் சமன்பாட்டின் இடப்பக்கம் மோவார் மின்முனைவாக்கம் 
எனப்படும் . இது P ; எனும் எழுத்தால் குறிக்கப்படும் . எனவே , 

1 

KN.d 
D + 2 P 

3 


- 


ஒரு மோலில் ஓர் அலகு புலத்தால் ஏற்படுத்தப்படும் மின் 
முனை இடப்பெயர்ச்சியே P ஆகும் . கொடுக்கப்பட்ட புலன் , 
ஒப்பு இடப்பெயர்ச்சியால் , மூலக்கூறில் மின் தூண்டலை ஏற்படுத்து 
வதால் , இதற்குத் தூண்டல் 

மின் முனை வாக்கம் ( Induced 
polarisation ) என்று பெயர் . 


மின்கோடு புகுஎண்ணுக்கும் , மின்முனைவாக்கத் திறனுக்கும் 
இடையேயுள்ள தொடர்பு M- ஐ நீக்கிய மேற்கண்ட சமன்பாடு , 
0.F. மொசோட்டி ( 0. F. Mosotti ) , R. கிளாசியஸ் ( R. Clausius ) 


மோலார் மின்முனைவாக்கமும் , இருமுனை திரும்புத் திறமும் 


127 


ஆகியவர்களால் பெறப்பட்டது . இதற்கு மொசோட்டி - கிளாசியஸ் 
( Mosotti - Clausius equation ) என்று பெயர் . 


N.-வும் , -வும் வெப்ப நிலையைப் பொறுத்தவையல்ல , 
எனவே , ,-யும் வெப்ப நிலையைப் பொறுத்ததன்று . மின்கோடு 
எண் I ) - யும் அலகிலா ஒரு விகித எண் . 

. எனவே 

மோலார் 
மின்முனைவாக்கம் கனஅளவு அலகுகளில் கொடுக்கப்படுகிறது . 


மின்கோடு புகுஎண் D- யை 

அளந்தறிய , இணையான 
தகடுடைய மின் தேக்கியின் இடையில் , பொருளை ஊடகமாகக் 
கொண்டும் , கொள்ளாமலும் 

மின்கொள்ளளவை 

அளத்தல் 
வேண்டும் . ஏனெனில் , 


C 


D 


C .. 


| 


இதில் , C என்பது பொருளுடன் மின் கொள்ளளவு . C. என்பது 
வெற்றிடத்தில் மின் கொள்ளளவு . மூலக்கூறு எடையும் , அடர்த் 
தியும் எளிதில் அளந்தறியப்படுகின்றன . எனவே , மோலார் 
மின்முனைவாக்கத்தை எளிதில் அளந்தறியலாம் . 


சோதனை மூலம் அளந்ததில் , ( Co .. CH4 , N , போன்ற 
மூலக்கூறுகளுக்கு மோவார் மின்முனைவாக்கம் , வெப்பநிலையுடன் 
மாறுவதில்லை எனக் காணப்பட்டது . HCI , CH , C1 , CH ; NO , 
போன்ற மூலக்கூறுகளில் , மோலார் மின்முனைவாக்கம் வெப்ப 
நிலையைப் பொறுத்தது . இத்தகைய விதி விலக்கும் , பண்பு மாறு 
பாடுகளுக்கும் , 1912 - ல் டிபை ( Debye ) மூலக்கூறுகளை 
ஏற்கனவே காட்டிய இருவகைகளாகப் பிரிக்கத் தூண்டியது . 
முதலில் நிலைத்த மின்முனை உந்தமுடைய மின் முனையுள்ள மூலக் 
கூறுகளைக் காண்போம் . 


8.4 . நிலைத்த இருமுனை திருப்புத் திறம் ( Permanent dipole 

moment ) 


ஒவ்வொரு மின்முனையுள்ள மூலக்கூறும் , ஒரு நேர்மின் 
முனையையும் , எதிர்மின் முனையையும் கொண்டுள்ளது . மின்புலம் 
இல்லாதபோது இம் மூலக்கூறுகள் , ஒழுங்கின்றிப் பல திசை 
களிலும் வசம் கொண்டிருக்கின்றன . இதற்குக் காரணம் வெப்ப 
நிலையால் ஏற்படும் இயக்கமாகும் . இத்தகைய மூலக்கூறுகள் , 
இரு தகடுகளுக்கிடையில் , ஒரு மின்புலத்தில் வைக்கப்பட்டால் 
இரு தெளிவான விளைவுகள் கிடைக்கின்றன . 


128 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


( 1 ) வழக்கமான தூண்டல் மின்முனைவாக்கம் இருக்கும் . 

( 2 ) மூலக்கூறுகள் மின்முனையுடையவையாதலின் , புலம் , 
அனைத்து மூலக்கூறுகளையும் புலத்தின் திசையில் ஆற்றுப் 
படுத்தும் . 


மூலக்கூறுகள் இயக்கமற்றவையாக இருந்திருந்தால் , அவை 
புலத்தின் திசைக்கு 180 ° -யில் ஆற்றுப்படுத்தப்பட்டிருக்கும் . 
நேர்மின்முனை எதிர்மின் தட்டை நோக்கி இருக்கும் . ஆனால் 
வெப்ப இயக்கத்தினாலும் , இத்தகைய ஆற்றுப்படுதல் எதிர்க்கப் 
படுகிறது . எனவே , மூலக்கூறுகள் இவற்றின் முந்தைய நிலைக்கும் , 
180 °-க்கும் இடையில் ஒரு சராச இடைப்பட்ட இடத்தில் 
ஆற்றுப்படுகின்றன , 


மூலக்கூறுகளின் மேல்புலத்தில் இவ் விளைவு , ஆற்றப்படும் 
மின் முனைவாக்கம் P. எனப்படும் ( Orientation polarisation ) . 


மின்கோடு புகுஎண்ணினின்றும் அளக்கப்படும் , மோலார் 

D 1 M 
மின் முனைவாக்கம் 

b + 2 

இவ்விரு விளைவுகள் PI + P ) 

P 
கூட்டுத்தொகையாகும் . 

எனவே , மொத்த மின்முனைவாக்கம் , 


( 


Pit Po 


D 1 
D --- 2 


p 


M 
P 


P : + P. 


A LA v.d + P. 


- 


D + 2 


இருமுனைத் திருப்புதிறம் ( 4 ) கொண்ட பொருளின் , மோலார் 
ஆற்றுப்படும் மின்முனைவாக்கம் பின் வருமாறு டிபையினால் 
கொடுக்கப்பட்டது . 


4 


P .. 


- 


TV . ( 3 ) 


இதினின்றும் , 

( 1 ) ஓர் இரு மின்முனையற்ற ( A 
படுத்தும் மின்முனைவாக்கம் இல்லை . 


0 ) மூலக்கூறில் ஆற்றுப் 


( 2 ) ஆற்றுப்படுத்தும் மின்முனைவாக்கம் , 
எதிர் விகிதத்தில் உள்ளது என அறிகிறோம் . 


வெப்பநிலைக்கு 


மோலார் மின் முனைவாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


129 


1 M 


PE 


3 xx.d + 3 v. ( SET ) 


D 


இதில் வலப் பக்கம் , முதல் காரணி ஒரு மாறிலி , 4 - வும் ஒரு 
மாறிலி . 


எனவே , P. 


D I M 
D + 2 P 


h 
T 


எனவும் எழுதலாம் . 


இதில் , a = 


4 
3 


4 TN . 
* Nod , b = 

9k 


இதனின்றும் மொத்த மோலார் மின்முனைவாக்கம் , - -யுடன் 
நேர்க்கோட்டுத் தொடர்புடையது . இது படத்தினின்றும் தெளி 


" CHECI 


100 


80 


60 


HCI 


மீன்முனைவாக்கம் 


40 


C6H 
| CCI4 


20 


2 . 


3 


4 


5 


6x10 * 


4 


படம் 8-2 . 


1 
வாகிறது . இப் படத்தில் P.- யை + -க்கு எதிரே வைத்துப் பல் 
வேறு பொருள்களுக்குப் படம் வரையப்பட்டுள்ளது . பென்சீன் 
C.H. , CCl , ஆகியவற்றுக்கு வரைபடங்கள் அச்சுக்கு 


TT 


மூ . மு .-- 9 


130 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


இணையாக உள்ளன . எனவே , இவற்றின் P. வெப்ப நிலையைப் 
பொறுத்து மாறுவதில்லை என அறியலாம் . எனவே , மின் 
முனையற்ற தன்மையைக் காட்டுகிறது . CHSCL , HCI ஆகிய 

1 
வற்றின் வரைபடம் - க்கு நேர்க்கோட்டுத் தொடர்பில் அதி 

f | 
கரிக்கின்றன எனக் காண்கிறோம் . இக் கோடுகளின் சாய்வுகள் 
( Slope ) B- யின் மதிப்பைத் தருகின்றன . எனவே , 

சமன் 
பாட்டைப் பயன்படுத்தி இரு மின்முனை திருப்புத்திறம் , --வின் 
மதிப்பை அறியலாம் . 
8.5 . இரு மின்முனை திருப்புத்திறத்தை அளத்தல் ( Determination 

of Dipole Moment ) 
இதனை அளப்பதற்குப் பல்வேறு முறைகள் உள்ளன . சில 
முறைகளின் தத்துவங்களை மட்டும் காண்போம் . 


கண்ட 


8.5.1 . வெப்பநிலை முறை ( Temperature Method) 
மின்கோடு புகுஎண்ணையும் , மொத்த 

மொத்த மின்முனை வாக்கத் 
தையும் அளப்பதன் மூலமும் , மூலக்கூறு எடை . M- ஐயும் , 
அடர்த்தி P- வையும் தனித்தனியே அளவிடுதல் மூலமும் , இரு 
மின்முனை திருப்புத்திறத்தை அறியலாம் . ஏற்கனவே நாம் 
-து , 

b 
P. = a + 

T 
இரு வேறு வெப்பநிலைகள் T ,, T , ஆகியவற்றில் PI , P , ஆகிய 
மொத்த மின்முனைவாக்கங்களை அளந்தறித்தால் , 
b = ( P1 - P. ) TT, 

T , -T1 
b- யினின்றும் , இரு மின்முனை திருப்புத்திறம் --வை எளிதில் 
கணக்கிடலாம் . 


. 


4rN 


b 


9K 


9kb 


அல்லது , 4 = 


M 


4KN . 


k , x , V , ஆகியவற்றின் நியம மதிப்புகளைப் பதிலீடுசெய்தால் , 
H = 0.128 X 10 18 

Vb மின் நிலை அலகுகள் ( e.s.u ) இரு 
மின்முனை திருப்புத்திறத்தை டிபை அலகுகளில் குறிக்கிறோம் . - 

1 டிபை அலகு 10-18 e.s.u உந்தமாகும் . 


மோலார் மின்முனைவாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


131 


8.5.2 . எபர்ட்முறை ( Ebert s Method ) 

வாயு நிலையிலுள்ள மின்முனை மூலக்கூறுகள் மின்புலத்துக்கு 
உட்படுத்தப்பட்டால் , அவை ஆற்றுப்படுத்துதல் மின்முனை 
வாக்கத்துக்கும் , தூண்டல் மின்முனைவாக்கத்துக்கும் உள்ளாகும் . 
அதே பொருள் திண்ம நிலையில் , மின் புலத்துக்கு உட்படுத்தப் 
பட்டால் ஆற்றுப்படுத்துதல் இயலாது ; தூண்டல் மின்முனை 
வாக்கம் மட்டுமே உண்டாகும் . 


P வாயு = P + P .. திண்மம் 


-- 


P ; 


எனவே , P. 


- 


P. 
வாவு 


திண்மம் 


4mN . 


அல்லது , 


P வாயு 


P 


3 


3kT 


திண்மம் 


9kT 


அல்லது , 1 = 


N ARNO 


( P 

வாயு 


P திண்மம் 


சமன்பாட்டின் வலப்பக்கத்திலுள்ள , அனைத்துமே தெரியு 
மாதலின் 4 - வின் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


8.5.3 . ஒலிவிலகல் முறை ( Refractivity method ) 

தூண்டல் மின்முனைவாக்கம் P அணுக்கருக்கள் , எலக்ட் 
ரான்கள் ஆகியவற்றின் இடப்பெயர்ச்சியால் ஏற்படுவது . இவ் 
" விரண்டு இடப்பெயர்ச்சிகளையும் தனித்தனியே எடுத்துக்கொள் 
வோம் எனில் , 


P = P. + P. 


E 


8 


P. அணுமின் முனைவாக்கம் , P. 

முனைவாக்கம் , P. எலக்ட்ரான் மின்முனை 
வாக்கம் எனப்படும் , எனவே , மொத்த மின்முனைவாக்கம் , 

P. + P + P. 


-- 


ஒரே மின்காந்த அலைக்கு ஓர் ஊடகத்தின் ஒளிவிலகல் 
எண் n , அதன் மின்கோடு புகுஎண் ( D ) - யுடன் , 

D = n 
எனத் தொடர்புபட்டுள்ளது . 


D 1 M 
எனவே , மொத்த மின்முனைவாக்கம் 

என்பதில் 

D + 2 P 
மோலார் ஒளி விலகலைப் பதிலீடு செய்யலாம் . செய்தால் , 


132 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


1 M 

எனக் கிடைக்கும் . 
m + 2 P 
இது முற்றிலும் சரியன்று . ஏனெனில் , ஒளிவிலகல் எண்ணைக் 
( குறைந்த அலை நீளம் ) கொண்ட புலனாகும் கதிர்களால் ( சோடி 
யத்தின் D வரி ) அளக்கிறோம் . மின்கோடு புகுஎண்ணை அதிக 
அலை நீளம் கொண்ட அலைகளால் அளக்கிறோம் . எனவே , 
ஒளிவிலகல் எண்ணை ( n ) அதிக அலை நீளத்துக்குச் சரி செய்ய : 
( Cauchy ) வாய்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் . அஃதாவது , 


= n 0 + 

A 
இதில் , n , A அலை நீளத்தில் ஒளிவிலகல் எண் , A அலை நீளம் ... 

no மிக அதிக அலை நீளத்தில் ஒளி விலகல் எண் . 
a ஒரு மாறிலி . இதன் மதிப்பைப் பெற 7 - ஐ இருவேறுபட்ட 
அதிர்வு எண்களில் , புலனாகும் பகுதியில் அளத்தல் வேண்டும் . 
எனவே , D- ஐ inv- ஆல் பதிலீடு செய்யலாம் . 

மிக முக்கிய உண்மை யாதெனில் . ஒளிவிலகலில் எலக்ட் 
ரான்கள் மட்டுமே கதிர்களால் பாதிக்கப்படுகின்றன . அதிக 
அலை நீளத்துக்குச் சரிசெய்யப்பட்டாலும் , ஒளி விலகல் எண் , 
எலக்ட்ரான்களின்மேல் அக் கதிர்களின் 

மட்டும் 
கொடுக்கின்றது . அணுக்கரு பாதிக்கப்படுவதில்.ை மோலார் 
மின்முனைவாக்கம் 
n o -1 M 

எனக் கொடுக்கப்படுகிறது . 
no + 2 P 
இதனால் கொடுக்கப்படும் மின்முனைவாக்கம் , எலக்ட்ரான் 
மின்முனைவாக்கம் ( Pe ) மட்டுமே . எனவே , 


விளைவை 


- 


P. 


- 


1 M 
no + 2 P 


4xN . 


= 


P. - 


+ 


D - 1 M 

Rs - 1 M 
P : / 
D + 2 P D + 2 P 

Okt 
ஆக , 

இதனின்றும் அணுக்கரு மின்முனைவாக்கத்தைப் பெறலாம் . 
ப - வை ஏற்கனவே கண்டவாறு அளக்கலாம் . D- யும் , no- யும் 
தனித்தனியே அளக்கப்பட்டால் , P.- ஐப் பெறலாம் . 

பெரிய கரிம மூலக்கூறுகளுக்கு அணுக்கரு மின்முனைவாக்கம் 
Po , Pe- யுடன் ஒப்புநோக்க மிகச் சிறியதாகும் . Pa , Ps 

P. , P - யில் 


மோலார் மின்முனைவாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


133 


-- 


5 % மட்டுமே யாகும் . எனவே , 
D 1 M 

mo - 1 

4rN . 
1.05 

+ 42 
D + 2 P n w + 2 P 9kT 

, 
என எழுதலாம் . 

எனவே , மின்கோடு புகுஎண் , ஒளிவிலகல் எண் ஆகிய 
வற்றை அளந்தால் இருமுனை திருப்புத்திறத்தைப் பெறலாம் . 


8.5.4 . கரைசல்களின் திருப்புத்திறத்தை அளத்தல் ( Determi 

nation of dipole moment of solutions ) 
ஆற்றுப்படுத்தும் மின்முனைவாக்கத்தினின்றும் ( P. ) இருமுனை 
திருப்புத் திறத்தைப் ( 1 ) பெறலாம் . மின்முனைவாக்கம் P. வாயு 
நிலையில் 

மின்கோடு புகுஎண்ணினின்றும் பெறப்படுகிறது . 
எளிதில் வாயு நிலையில் பெறமுடியாத பொருள்களுக்கு , மின்முனை 
யற்ற கரைப்பான்களில் , அவற்றின் கரைசல்கள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


பென்சீன் , கார்பன் டெட்ராக்ளோரைட் போன்ற மின்முனை 
யற்ற கரைப்பான் களில் , கரைசலின் மொத்த மின்முனைவாக்கம் 
P ) , கூட்டுத்தொகை சார்புடையதாகும் . இதனை , 

D - 1 ( x M , + x , Mg ) 
D + 2 

P 
எனக் குறிக்கலாம் . 


P1 : 


-- 


இதில் X கரைப்பானின் மோல் பின்னம் , x , கரைபொருளின் 
மோல் பின்னம் . கரைப்பானுக்குத் தொங்கல் ( Suffix ) 1 - ம் , கரை 
பொருளுக்கு 2 - ம் பயன்படுத்தப்படுகின்றன எனில் , 

P ] 2 = x P , + x , P , அல்லது , 
D - 1 x , M , 4 x , M , D. - 1 M D , -1 M , 
P 

Dr +2 P D , +2 P , 


1 


X ] + 


X. 


D + 2 


P1- ம் P.- ம் கரைப்பான் ; கரை பொருள் ஆகியவற்றின் மொத்த 
மின்முனைவாக்கங்களாகும் . P கரைசலின் அடர்த்தி . தூய 
கரைப்பானின் மின்கோடு புகுஎண்ணை அளந்து P1- ஐப் 
பெறலாம் . பின்னர்த் தெரிந்த x , x , ஆகியவற்றில் கரைசலின் 
--மின்கோடு புகுஎண்ணை அளந்து P , - ஐப் பெறலாம் . இங்ஙனம் 

1 
P.- ஐப் பல்வேறு வெப்ப நிலைகளிலும் அளந்து , அதனை -க்கு 

T 
எதிரே வைத்து வரைபடம் வரையலாம் . அதன் சாய்வினின்றும் , 


134 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


-வைப் பெறலாம் . சில சமயங்களில் கரைப்பான் விளைவுகளைச் 
சரிசெய்யச் சில திருத்தங்கள் தேவை . 


பொருள் இருமின்முனை 

பொருள் 
திருப்பு திறன் 

இருமின்முனை 

திருப்பு திறன் 
H2,02 ,N2 CL ,,Br, 

CH4,C2H , C2H4 ,C,H , 

0.0 
12, C02 , C52 ,Snce, + 0.0 

ccl4, CBr4 , C6H6 
Sn 14 

CH , cl 

( .86 
CHY BF 

1.8.0 
HCL 1.03 CH3 I 

1.35 
மற்ற ஆல்கைல் 

2.03 
HBr 

0.78 குளோரைடுகள் 

மீதைல் ஆல்கஹால் | .70 
HL 

0.38 மிதைல் அமீன் 

| . 24 . 
H20 

| -84 அசெட்டிக் அமிலம் 

1.74 
குளோரோபென்சீன் 

1.73 
H202 

2.10 

p- இரு குளோரோ 0.0 
NH3 

1-49 

பென்சீன் 

m- இரு குளோரோ | .72 
N2 H4 

| .84 பென்சீன் 

0 - இருகுளோரோ 2. 50 
N20 

0-17 

பென்சீன் 
H2S நைட்ரோ பென்சீன் 

4. 23 
b- நைட்ரோ 

2.83 
HCN 

2.90 குளோரோ பென்சீன் 
m- நைட்ரோ 

3.73 
| .65 

குளோரோபென்சீன் 
PH3 

0.55 0 - நைட்ரோ 

4. 64 
குளோரோபென்சீன் 
Pcs 0.78 அனிலின் 

1.56 


S02 


அட்டவணை 8-1 . 


பயிற்சிகள் 
( 1 ) 20 ° ( -ல் நீரின் மோலார் மின்முனைவாக்கம் 

74.2 க.செ.மீ. 


= 


மோலார் மின்முனை வாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


185 


- 


ஒளிவிலகல் குணகம் 

1.333 
அடர்த்தி 

0.998 கிராம் க.செ.மீ. 
தீரின் இருமுனை திருப்புத்திறனைக் கணக்கிடுக . 

( 2 ) சிஸ் - டை குளோரோ எதிலினின் ( M = 97 ) மோலார் 
மின்முனைவாக்கம் 302 ° K- யில் 93.13 க . செ . மீ . ஆகும் . 
403.8 K- யில் அதன் மதிப்பு 74.35 க.செ.மீ. ஆகும் . அதன் 
இருமுனை திருப்புத்திறனைக் கணக்கிடுக . 

3020 K- யில் அதன் அடர்த்தி 1.28 கிராம் / க.செ.மீ . அணு 
மின்முனைவாக்கம் ப்பெயர்ச்சி மின்முனைவாக்கத்தில் 5 % 
ஆயின் , அதன் ஒளிவிலகல் குணகத்தைக் கணக்கிடுக . 


8.6 . மின்முனைவாக்கமும் , மூலக்கூறு ஆரமும் ( Polarisation 

and Molecular radius ) 
தூண்டல் மின்முனைவாக்கம் P; கொண்டு மூலக்கூறு ஆரத் 
தைக் கணக்கிடலாம் . அவொகேட்ரோ எண் N. ஆகியவற்றின் 
நியம மதிப்புகளைப் பதிலீடு செய்தால் 


= 


Do 


P = 


- 


X 


D. - 2 


Pi TN , 4 = 254 x 10 ** 4 . 

3 
ஓரு வாயு அல்லது ஆவிக்கு ஒளிவிலகல் எண் 1 ஆதலின் 
D. - 1 M 

1 

x 22.4 x 10 * ( மி.லி . ) 
p 

P 
தி.வெ. அவில் என எழுதலாம் . 
மேலே கண்ட சமன்பாட்டில் பதிலீடு செய்தால் , 

a = 2.94 x 10-11 ( D. - 1 ) 
X செறிவை உடைய மின்புலத்தில் , 7 ஆரத்தைக் கொண்ட 
மின் கடத்தும் கோளத்தை வைத்தால் , தூண்டப்பட்ட மின் 
உந்தம் , 

H ; = r8Y ஆகும் . 

ax , 
எனவே , 
அஃதாவது , * 

- 2.94 x 10 11 ( D. - 1 ) 
எனவே , மின்முனைவாக்கத் திறன் ( Polarisability ) அல்லது 
மின் கோடு புகுஎண் ஆகியவற்றினின்றும் , கோளவடி மூலக்கூறு 
ஒன்றின் ஆரத்தைப் பெறுவது எளிதாகும் . பல அனுமானங் 
களால் கிடைக்கும் மதிப்புத் தோராயமானதே யாகும் . எடுத்துக் 


- 


= 18 


8 


186 

மூலக்கூறு அமைப்புகளை இயற்பியல் முறைகள் 
காட்டாக , மின்கோடு புகுஎண்ணினின்றும் கிடைத்த ஹைட்ர 
ஜனின் ஆரம் 0.92A : 

பாகுநிலை எண்ணினின்றும் கிடைத்த 
மதிப்பு 1.09 . 


பயிற்சி 
1. ஹீலியம் அணுவின் மின்முனைவாக்கம் 0.4 x 10-24 
க.செ.மீ. அதன் அணு ஆரத்தைக் கணக்கிடுக . 


8-7 . இருமுனை திருப்புத்திறமும் , மூலக்கூறு அமைப்பும் 

( Dipole Moment and Molecular Structure ) 
இருமுனை திருப்புத்திறத்தை அளத்தலும் , அதன் விளக்கமும் 
மூலக்கூறு அமைப்பைப்பற்றி வியத்தகு முக்கிய உண்மைகளை 
தமக்குக் கொடுத்துள்ளன . மூலக்கூறு அமைப்புச் சிக்கல்களைத் 
தீர்ப்பதில் மிகப் பயனுடைய கருவியாக இருப்பதும் இருமுனை 
திருப்புத்திறமேயாகும் . சில எளிய எடுத்துக் காட்டுகளைக் 
காண்போம் . 


கார்பன் டை ஆக்சைடு மின்முனையற்றது . H = 0 . கார்பன் 
அணுவை மையத்தில் கொண்ட இம் மூவணு மூலக்கூறு முக் 
கோண அமைப்பையோ நேர்க்கோட்டு 

அமைப்பையோ 
உடையதாக இருக்கலாம் . எலக்ட்ரான்கள் , ஆக்சிஜன் அணுக் 


C 


I 


படம் " 8-3 . 


களை நோக்கி ஈர்க்கப்படுவதால் , முக்கோண அமைப்பு மூலக் 
கூறை மின்முனையுடையதாகச் செய்யும் . ஆனால் நேர்க்கோட்டு 
அமைப்பில் , கார்பன் அணுவின் ஒரு பக்கத்திலுள்ள மின் உந்தம் , 

பக்கத்திலுள்ள உந்தந்தால் சமன் செய்யப்படுகிறது . 
எனவே , மூலக்கூறு மின்முனையற்றதாகும் . எனவே , கார்பன்டை 
ஆக்சைட் மூலக்கூறு நேர்க்கோட்டு அமைப்பை உடையது . 
இதனைப் பின் வருமாறும் விளக்கலாம் . 


மோலார் மின்முனைவாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


137 


கரி ஈராக்ஸைட் ( கார்பன்டை ஆக்சைட் ) 

இருமுனை திருப்புத்திறம் திசைநோக்கம் ( Vector ) கொண்டது . 
ஒரு மூலக்கூறில் அமைந்துள்ள இணைப்புகட்கிடையேயுள்ள 
கோணத்தைப் பொறுத்து விளைவு ஏற்படுத்துகிறது . எடுத்துக் 
காட்டாக CO , மூலக்கூறு ஒரு நேர்க்கோட்டுச் சீர்மை 
பமைப்பையோ , சீர்மை யமைப்பற்ற நேர்க்கோட்டு அமைப் 
பையோ , முக்கோண அமைப்பையோ கொண்டிருக்கலாம் . 


பி 


c - 0 . 


0 - c - 0 


O 


I 


JI 


பா 


படம் ° -4 .| 


அமைப்பு 1 - க்கு இருமுனை திருப்புத்திறம் பூஜ்யம் . ஏனெனில் , 
இதில் இரு C = 0 திருப்புத்திறங்களும் , சமமாக எதிர் எதிராகச் 
செயல்படுகின்றன . அமைப்புகள் 11- க்கும் III- க்கும் குறிப்பிட்ட 
திருப்புத்திறன்கள் இருத்தல் வேண்டும் . ஆனால் , சோதனை மூலம் 
அறிந்த மதிப்பு , பூஜ்யம் . எனவே , அமைப்பு ! -தான் சரி என்பது 
உறுதியாகிறது . 


கரி ஓராக்சைட் ( கார்பன் மானக்சைட் ) : சிறிய இருமுனை 
திருப்புத்திறம் ( 0-120 ) உடையது . ஆனால் ஆல்டிஹைடுகள் , 
கீட்டோன்கள் ஆகியவற்றிலுள்ள கார்பனில் தொகுதிகள் ( C = 0 ) 
அதிக இருமுனை திருப்புத்திறம் ( 2.70 ) கொண்டவை . இவற்றில் 
கார்பன் அணு இருமுனையின் நேர்மின்முனையாக அமைகிறது . 
ஏனெனில் , இவற்றைப் பிணைத்துள்ள எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை 
நோக்கி அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன . ஆனால் கரி ஓராக்சைடில் 
எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனிலிருந்து கார்பனுக்கு மாறுவதால் , 
இருமுனை திருப்புத்திறம் பெருமளவு குறைகிறது . எனவே , அதன் 
அமைப்பை C = 0 எனக் குறிக்கலாம் . இதன் பேரக்கார் மதிப்பும் 


திற நிரல் அளவும் இதனை உறுதிப்படுத்துகின்றன . 


மாறாக , நீர் மூலக்கூறு குறிப்பிடத்தக்க அளவு அதிக 
இருமுனை திருப்புத்திறத்தையுடையது . எனவே , அது சீரான ,, 
நேர்க்கோட்டு அமைப்பைக் கொண்டிருக்க இயலாது . மூலக்கூறு 
முக்கோண அமைப்பை உடையது . இரு 0 - H பிணைப்புகளும் 
ஒரு கோணத்தில் சந்திக்கின்றன . ஓர் 0 - H பிணைப்பினால் 


138 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


உண்டாக்கப்பட்ட மின் உந்தத்தை , மற்றோர் 0 - H பிணைப் 
பினால் உண்டாக்கப்பட்ட உந்தம் சமன் செய்வதில்லை . H ,, C1 , , N , 
போன்ற மூலக்கூறுகளின் மின்முனையற்ற தன்மையும் , அவற்றைச் 
சுற்றிப் பிணைப்பு எலக்ட்ரான்கள் சீராக வைக்கப்பட்டுள்ளன 
எனும் உண்மையைப் புலப்படுத்துகின்றது . அனைத்து மின்முனை 
யற்ற மூலக்கூறுகளைச் சுற்றிலும் , நேர் , எதிர் மின்னேற்றங்கள் 
சீராக வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் ; மூலக்கூறு ஒரு மின் 
சீர்மைப் புள்ளியை உடையதாக இருத்தல் வேண்டும் . 

எடுத்துக்காட்டாக , கெக்குலே கூறிய அமைப்பைக் கொண்ட 
பென்சீன் ஒரு மின்முனையற்ற மூலக்கூறு , அஃது 

ஆறு 
ஹைட்ரஜன் அணுக்களையும் ஒரே தளத்தில் கொண்ட 
அமைப்பை உடையது . அறுகோணத்தின் ஒரு பகுதியோ , 
ஹைட்ரஜன் அணுக்களோ ஒரே தளத்தில் இல்லாமலிருந்திருநி . 
தால் மூலக்கூறு மின்முனை யுடையதாக இருந்திருக்கும் . 


. 


இதுபோலவே , போரான் முக்குளோரைடும் ( Boron tri- . 
ehloride ) மின்முனையற்றது . எனவே , அதற்கு ஒரு தள அமைப்பு: 
இருக்கும் . அதில் மூன்று குளோரின் அணுக்களும் ஒரு சமபக்க . 
முக்கோணத்தின் மூன்று மூலைகளில் உள்ளன . போரான் 
அணு அம் மூலைகளின் சம பிரிப்பான்களின் குறுக்குவெட்டுப் 
புள்ளியில் அமைந்துள்ளது . 


PClg , NH ) , ஆகிய மூலக்கூறுகள் இருமுனை திருப்புத் திறம் 
உடையவை . இவற்றில் , மூன்று உப்பீனி அணுக்கள் அல்லது 
ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரே தளத்தில் உள்ளன . நைட்ரஜன் 
( அல்லது ஃபாஸ்ஃபரஸ் ) அணு ஒரு பிரமிட்டின் உச்சியில் 
வைக்கப்பட்டுள்ளது . 


T 


70 ° -32 


| og - 28 


H 


ப . 8.5 . 


மோலார் மின்முனை வாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


139 


இரண்டு M அணுக்களுக்கிடையே வேதிப்பிணைப்புண்டாகும் 
போது மின் உந்தமும் உண்டாகிறது , இம் மின் உந்தம் இரண்டு 
அணுக்களின் எலக்ட்ரான் ஏற்புத்திறன் வேறுபாட்டினால் 
உண்டாவதாகும் . அஃதாவது , ஒவ்வொரு பிணைப்பும் , அத்துடன் 
ஒரு மின் உந்தத்தைக் கொண்டுள்ளது , அதற்குப் பிணைப்பு 
உந்தம் ( Bond moment ) என்று பெயர் . ஒரு மூலக்கூறின் 
இருமுனை திருப்புத்திறம் என்பது , அதில் அடங்கியுள்ள பிணைப்பு 
களின் தனித்தனி உந்தங்களின் அளவு திசை ( Vectorial ) 
கூட்டுத் தொகையாகும் . எனவே , இருமுனை திருப்புத் திறத்தைக் 
கணக்கிட C - H , 0-H, C- C1 போன்ற ஒவ்வொரு பிணைப்பின் 
உந்தத்தையும் அளத்தல்வேண்டும் . பிணைப்பு உந்தத்தைப் பெற 
எந்த நேரடியான முறையும் இல்லை . ஒரு நிறைவான முறையின் 
அடிப்படையில் இல்லையாயினும் , C - H பிணைப்பின் உந்தம் 
0 • 4 d என எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . இவ் வடிப்படையில் 
பல்வேறு சேர்மங்களின் இருமுனை திருப்புத்திறங்களை அளந்து , 
யூக்கன் ( Eucken ) , மேயர் ( Meyer ) ஆகியோர் பல்வேறுபட்ட 
பிணைப்புகளின் உந்தங்களின் பட்டியலைத் தயாரித்தனர் .. 
எடுத்துக்காட்டு : 


H -O H -- N 


C- C H - C C - Cl C-0 C = () 

0.4 1.5 0.7 


0.0 


பிணைப்பு 

அதிக எலக்ட்ரான் ஏற்புத் திறனுள்ள 
நோக்கித் திசைப்படுத்தப்படுகிறது . 


தனிமத்தை .. 


நிறைவுற்ற அனைத்து ஹைட்ரோகார்பன்களும் ( CH4 , C , H ; , . 
C9Hs போன்றவை ) மின்முனை யற்றவை . மிக எளிய மீத்தேன் 
மூலக்கூறை எடுத்துக்கொள்வோம் . 


அதனுடைய மின்முனையற்ற தன்மை , அதனுடைய சீரான 
நான்முகி அமைப்பினால் ( Symmetrical tetrahedron ) அறியப்படு 
கிறது . இவ் வமைப்பில் கரி அணு , நான்முகியின் ( Tetrahedorn ) 
மையத்தில் உள்ளது . நான்கு ஒத்த இணைதிறன்களும் ( பிணைப்பு 
களும் ) , ஒன்றுக்கொன்று 109-28 - யில் உள்ளன . மூலக்கூறின் 
சீர்மை மையப் புள்ளி கரிஅணுவின் அணுக்கருவில் உள்ளது : 
மீத்தேன் மூலக்கூறில் இருமுனை திருப்புத்திறம் இல்லாமை , எந்த 
வொரு ( Vectorial ) C - H பிணைப்பும் , உந்தமும் மற்ற மூன்று 
c - H பிணைப்புகளால் உண்டாகும் உந்தத்தைக் சமன்செய் 
கிறது எனக்காட்டுகிறது . CHg- தொகுதி ஒரு சீரான பிரமிட் 
அமைப்பைக் கொண்டது . கரி அணு பிரமிடின் உச்சியி ஓம் ,. 


140 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


* மூன்று ஹைட்ரஜன் அணுக்களும் பிரமிடின் அடித் தளத்திலும் 
உள்ளன . 


I. 


ப.ம் 8-6 . 


மூன்று C - H பிணைப்புகளின் தொகுபயன் உந்தம் அடித் 
தளத்தின் ( Base ) மையப்புள்ளியிலிருந்து உச்சியை நோக்கி 
அமைகிறது . இது நான்காவது C - H பிணைப்புக்கு ( உந்தத் 
துக்கு ) எதிர்த்திசையில் செயல்படுகிறது . பிணைப்புந்தங்களுக்கு 
-m- ஐப் பயன்படுத்தினால் , 

1 
= 3mcH X Cos ( 180-109 -28 ) = 3mcHX 

3 
அஃதாவது , 

CH : தொகுதியின் உந்தம் , C - H பிணைப்பில் உந்தத்துக்குச் 
சமமாகும் . அதாவது , 0.4 d ஆகும் . 


இதுபோன்ற காரணங்களாலேயே C , H ; அல்லது எந்த 
ஆல்கைல் தொகுதியாயினும் , 

அதன் 

பிணைப்பு உந்தம் 
C - H பிணைப்பு உந்தத்திற்குச் சமமாகும் எனக் காட்டலாம் . 


ஆல்கைல் தொகுதிகள் மட்டுமன்றி , NH ,, NO ,, OH போன்ற 
தொகுதிகளும் , அவற்றிற்குரிய தொகுதி உந்தங்களைக் கொண் 
டுள்ளன . இவை அத் தொகுதிகளில் உள்ள பிணைப்புகளின் 
அளவுகளைப் பொறுத்தவை . ஒரு மூலக்கூறில் , ஒன்று அல்லது 
மேற்பட்ட தொகுதிகள் இருப்பின் , மூலக்கூறின் இருமுனை 
திருப்புத்திறத்துக்கு அவையும் மதிப்பை வழங்குகின்றன . 

எந்த ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோக் கார்பனிலும் , ஓரு 
ஹைட்ரஜன் அணுவை , 0 - H தொகுதியால் பதிலீடு செய்து 
படிவரிசை ஆல்கஹால்களைப் பெறுவோமாயின் , அனைத்து 
ஆல்கஹால்களும் ஒரே இருமுனை :திருப்புத்திறத்தைக் கொண் 
ஷருத்தல் வேண்டும் . இது போலவே 

இது போலவே அனைத்து ஆல்கைல் 


மோலார் மின்முனை வாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


141 ) 


அமீன்களும் , ஆல்கைல் குளோரைடுகளும் ஒரே இருமுனைத் 
திருப்புத் திறத்தைக் கொண்டிருத்தல் வேண்டும் . இது முற்றிலும் 
சரியே . 


ஆல்கைல் ஆல்கஹால் அமீன்கள் குளோரைடு நைட்ரைல் 
தொகுதி 


-கள் 


-கள் 


கள் 


1-70 


2.04 


3-57 


ஈதைல் 
புரொப்பைல் 
பியூட்டைல் 


1.66 


1.4 


2-04 


3.57 


1.65 


| -3 


2.04 


3:57 


அட்டவணை 8-2 . 
அரோமேட்டிக் சேர்மங்களில் , தொகுதி உந்தங்களின் 
மதிப்புகள் சிறிதளவு மாறுபடுகின்றன . 1929 - ல் வில்லியம்ஸ் 
( Williams ) பின் வரும் தொகுதி உந்தங்களைக் கணித்தார் , 
NO , CHO OH C COOH CH ,, NH , 
- 3.9 -2.8 -1.7 -1.5 - 0.9 +0.4 1.5 0.0 
( - குறி உந்தம் அரோமேட்டிக் வளையத்தினின்றும் விலகிச் 
செல்கிறது என்பதைக் குறிக்கும் ) . 

நீரின் அளந்தறியப்பட்ட இருமுனை திருப்புத் திறம் 1-84 d . 
இஃது ஒத்த இரண்டு 0 - H தொகுதிப் பிணைப்புகளின் (16 d ) 
உடைய விளைவாகும் . படத்தில் காட்டியவாறு தொகுபயன் இரு 
பிணைப்புகளுக்கிடையே 105 ° கோணத்தைக் கொடுக்கிறது... 

O 


105° 


H 


1 


52C 


H 


M = 1 + 84d 

படம் 8-7 . 


142 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


பிணைப்பு உந்தங்கள் எவ்வாறு பயன்படுகின்றன 

என்பதை 
இது விளக்குகிறது . மேலும் , இருமுனை திருப்புத்திறம் பிணைப்புக் 
கோணங்களை அறியவும் , அதன் வழி அமைப்பை அறியவும் , 
எங்ஙனம் பயன்படுகிறது என்பதைக் காட்டுகிறது . 

மற்றோர் எடுத்துக்காட்டினைக் காண்போம் . மிதைல் 
ஆல்கஹாலின் அமைப்புப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 


0.7 


1.56 

R 


| 


1 


( 4 ) 


0-41 


on 


CH 


படம் -3.8. 


0.7 MCHS 


- 


அதில் தெரிந்த இணைதிறன் கோணங்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளன . பிணைப்பு உந்தங்கள் 0 - H பிணைப்பு 
mos = 1.6 mc - o 

mce 

0.4 
தொகுபயன் இருமுனை திருப்புத் திறம் 1-56 d . ஆனால் அளக்கப் 
பட்டது . 1.65 d . எனவே , கணக்கிடுவதற்கு எடுத்துக்கொண்ட 
அமைப்புச் சரியானதே . 

பென்சீன் மின்முனையற்றது . அதன் ஒரு ஹைட்ரஜன் 
பதிலீடு செய்யப்பட்டவுடன் ஏற்படும் பொருள் இருமுனை 
திருப்புத் திறத்தைப் பெறுகிறது . 
எடுத்துக்காட்டு : 


N02 


MH . 


1.70 


1-40 


3 : 9 


படம் 8-9 . 


சமோலார் மின்முனை வாக்கமும் , இருமுனை திருப்புத்திறமும் 


143 


இரு பதிலீட்டுப் பென்சீன் பெறுதிகளின் , கணக்கிடப்பட்ட 
இருமுனை திருப்புத்திறன்களை , அளக்கப்பட்ட மதிப்புகளுடன் 
ஒப்பிட்டால் , தனித்தனிப் பிணைப்புகளின் உந்தங்கள் அல்லது 
தொகுதி உந்தங்களின் அளவு , திசை ( Vector ) கூட்டுத் 
தொகையே இருமுனை திருப்புத்திறனைக் கொடுக்கும் என்பது 
தெளிவாகும் . mi , m , ஆகியவை பிணைப்பு உந்தங்கள் எனக் 
கொள்வோம் . d d அவற்றின் ( தொகுதிகளின் ) திசைகளுக் 
கிடையில் உள்ள கோணம் எனக் கொள்வோம் எனில் , 


= [ mp3 + m , + 2m , m , Cosa ] 
ஆர்த்தோ பெறுதிக்கு d = 60 ° . மெட்டாவுக்கு l = 120 
பேராவுக்கு d = 180 ° . இச் சேர்மங்களில் சிலவற்றிற்கு மதிப்புகள் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


சையை 


ஆர்தோ மெட்டா- m 

பேரா- p 
3.22 கணிக்கப் ப கண்டது கணிக்கப் ப கண்டது கணிக்கப் ப கண்டது 
பட்டது பட்டது 

பட்டது 


- 


CHÚc ? 


1.39 


I.35 


1.79 


1.78 


1.95 


| - 90 


CH: INO2 


3.66 


4:16 


4.17 


4.3 


3.76 
* 26 
3.64 


4.60 


3.68 


3.69 


2.52 


c ! NO2 
NH2 NO. ) 
c ? 
CN 


2.7 


4,28 


4.74 


4.85 


5.17 


5.21 


4.75 


2.4 


2.5 


அட்டவணை 8-3 . 


சோதனையில் கிடைத்த மதிப்புகளுக்கும் , அளவிடப்பட்ட 
மதிப்புகளுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை மறுக்க முடியாத 
ஒன்றாகும் . இரு பதிலீட்டு ஆர்த்தோ சேர்மங்களில் சிறிது 
விலக்கம் ( குறிப்பாக அதிகப் பிணைப்புந் தங்களை யுடைய 
பதிலீட்டுத் தொகுதிகளில் ) காணப்படுகிறது . இதற்குக் காரணம் , 
அருகேயுள்ள இரண்டு தொகுதிகளின் 

தூண்டல் மற்றும் 
உடனிசைவு விளைவுகளே யாகும் . 


X ] == 1 , எனும் சிறப்பான நிலையில் 


3m1 


ஆர்த்தோவுக்கு 4 
மெட்டோவுக்கு + = my 
பேராவுக்கு 


144 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இது மெட்டா நைட்ரோ பென்சீனின் மதிப்பு , நைட்ரோ 
பென்சீனின் மதிப்புடன் ( ப -வுடன் ) ஒத்திருப்பதிலிருந்து உறுதி 
யாகிறது . p- இருநைட்ரோ , p- இருமிதைல் பென்சீன்களுக்கு 
H = 0 . மேலும் , p- இரு ஹைட்ராக்ஸி பென்சீனில் ( p -CH4 ( OH ) , 
H = 1 64 . இதனினின்றும் , இரு 0 - H தொகுதிகளும் ஒரே 
தளத்தில் இல்லை ; தளத்துக்குச் சிறிது சாய்ந்தே உள்ளன 
அறிகிறோம் . எனவே , தொகு உந்தம் உண்டானது . 


என 


8.8 . பிணைப்புகளின் அயனித் தன்மை ( lonic nature of bonds ) 

வெவ்வேறான இரண்டு அணுக்கருக்களுடைய HCI போன்ற 
ஓர் ஈரணு மூலக்கூறினை எடுத்துக்கொள்வோம் . இரண்டு அணுக் 
களுக்கிடையில் , பிணைப்பு எலக்ட்ரான்கள் எங்ஙனம் அமைந் . 
துள்ளன , எங்ஙனம் பங்கிடப்பட்டுள்ளன என்பதை இருமுனை 
திருப்புத்திறன் கணக்கீட்டின் மூலம் ஓரளவுக்கு அறியலாம் . 
H - Cl- க்கு , இருமுனை திருப்புத்திறம் 1.04 d பிணைப்பு நீளம் ( புறச் 
சிவப்பு நிறநிரலினின்றும் ) 1.275 4 மூலக்கூறு . இரு தனித்த . 
அயனிகளால் உண்டானதாகக் கொண்டால் ( அதன் எலக்ட்ரானை 
முழுதும் இழந்ததாகக் கொண்டால் ) Cl - H- எனின் , இருமுனை 
திருப்புத் திறம் , 


. 


A = ( 4 • 8 X 10-10 ) ( 1 • 275 x 10-3 ) e.s.u. = 6-1 டிபை 


ஆனால் அளக்கப்பட்ட மதிப்பு 1.04 d தான் . பிணைப்பு 
எலக்ட்ரான்கள் இரண்டு அணுக்களுக்குமிடையே சீராகப் பரவி 
பிருந்தால் H = 0 ஆகும் . எனவே , பிணைப்பின் அயனித் தன்மை 
பின் வருமாறு குறிக்கப்படுகிறது . 


* காணப்பட்டது 
% அயனித் தன்மை = 

- கணக்கிடப்பட்டது 


X 100 


1.04 
6.1 


x 100 = 17 % 


இவை மட்டுமன்றி . இருமுனை திருப்புத் திறன்கள்.கரைசல்கள் 
வாயுக்கள் ஆகியவற்றின் பண்புகளைக் குறிக்கோள் நிலையிலிருந்து 
ஏன் பிறழ்கின்றன என்பனவற்றை விளக்கவும் பயன்படுகின்றன . 
கரை திறன்களைப்பற்றிய விளக்கம் , வினைகளின் வேகத்தைக் 
கரைப்பான்கள் எங்ஙனம் பாதிக்கின்றன என்பவை பற்றிய 
விளக்கம் ஆகியவற்றைத் தரவும் பயன்படுகின்றன . 


மோலார் மின்முனை வாக்கமும் இருமுனை திருப்புத் திறமும் 


145 


பயிற்சி 


1 - குளோரோ 1 - நைட்ரோ புரொபேனுக்குரிய 

மொத்த 
மோலார் மின்முனைவாக்கம் , பல்வேறு வெப்பநிலைகளில் 
கண்டறிந்து அட்டவணையில் தரப்பட்டுள்ளன . 
P | செ.மீ.மோல் -1 2066 200-7 193-4 
187.5 178.9 
வெப்பநிலை K 416 436 452 473 493 


இம் மூலக்கூறின் இருமுனை திருப்புத் திறனைக் கணக்கிடுக . 


9. காந்தச் சுழற்சி 

(Magnetic Rotation ) 


9-1 . அறிமுகம் ( Introduction ) 

காந்தப்புலம் ஒன்றில் ஒளிபுகும் பொருளை வைத்து அதன் 
வழியே முனைகொண்ட ஒளிக்கதிரைச் செலுத்தும் பொழுது 
அக் கதிரின் முனைவுத்தளம் திருகல் அடைகிறது . இக் கருத்தை 
ஃபாரடே கண்டறிந்தார் . இதற்கு ஃபாரடே விளைவு ( Faraday 
effect ) என்று பெயர் ஏற்பட்டது . காந்தப்புலத்தின் விசைக் 
கோடுகளின் திசையில் கதிர்கள் பாயவேண்டும் . இங்கு ஏற் 
படும் கதிரின் தளத் திருகலின் அளவு , விசைக்கோடுகளின் 
திசையைப் பொருத்து அமையும் . 


வெர்டெட் ( Verdet ) முதலியோரால் செய்யப்பட்ட 
சோதனைகள் நீர்மத்தால் உண்டாக்கப்பட்ட சுழற்சியின் அளவு , 
புலவலிமைக்கும் ( H ) , ஒளிக்கதிர் புகும் நீர்மத்தின் தண்டின் 
நீளத்துக்கும் நேர்விகிதத்தில் உள்ளது எனக் காட்டுகின்றன . 
எனவே , சுழற்சிக் கோணம் , 
a = olH 

( 1 ) 
வ - வுக்கு வெர்டெட் மாறிலி என்று பெயர் . அது பொருளின் 
தன்மையைப் பொறுத்தது . 

1 = 1 , H = 1 ஆயின் , o = d . 
எனவே , வெர்டெட் மாறிலி என்பது , 1 செ.மீ. நீளமுள்ள 
நீர்மத்தால் , 1 காஸ் புலத்தில் உண்டாக்கப்படும் சுழற்சியாகும் . 
மாறிலி வெப்ப நிலையைப் பொறுத்ததன்று . ஆனால் , கதிரின் அலை 
நீளத்தைப் பொறுத்து மாறுகிறது . பல்வேறு பொருள்களுக்குரிய 
காந்தச் சுழற்சியை ஒப்புநோக்க , நீரை நியமப் பொருளாக 
எடுத்துக்கொள்கிறோம் . நீரின் வெர்டெட் மாறிலி 0.01312 
( வளைவு சோடியம் D வரிக்கு ) ஒப்புமை காந்தச் சுழற்சி ( RM ) 
பின் வருமாறு குறிக்கப்படுகிறது : 


MdP . 
[ RM ] = 

M.d..P 


: 


( 2 ) 


... 


காந்தச் சுழற்சி 


147 


Mo 


அளக் 


இவற்றில் , 
M = கொடுக்கப்பட்ட பொருளின் 
மூலக்கூறு எடை 

இரண்டினுடை 
d = கொடுக்கப்பட்ட பொருளின் சுழற்சி 

யவையும் ஒரே 
P கொடுக்கப்பட்ட பொருளின் 

கட்டுக் கோப்புச் 
அடர்த்தி 

சூழலில் 
நீரின் மூலக்கூறு எடை 

கப்பட்டவை . 
ddo நீரின் சுழற்சி 

நீரின் அடர்த்தி 

M , = 18 , Pa = 1 ஆதலின் , [ RM ] = Md 
இதனை நீருக்குரிய மதிப்புடன் பெருக்க , தனி மோலார் காந்தச் 
-சுழற்சி ( rm ) கிடைக்கும் . அஃதாவது , 

MXd 
18P x 0.01312 

( 3 ) 


Po 


O 


9-2 . காந்தச் சுழற்சியும் மூலக்கூறு அமைப்பும் 

காந்தச் , சுழற்சிக்கும் , கரிம மூலக்கூறுகளின் அமைப்புக்கும் 
உள்ள 

தொடர்பினை முதன்முதலில் சுட்டிக்காட்டியவர் 
W. H. பெர்க்கின் ( W. H. Perkin ) ஆவார் . பெர்க்கின் , 

ஒரு 
வலிய மின்காந்தத்தைப் பயன்படுத்தினார் . அதன் முனைத் 
துண்டுகளில் ஒளிமுனைவு மானிக்குழாய்கள் பொருத்தப் 
பட்டிருக்கும் துளைகள் உள்ளன . இக் காலத்தில் ஒளி மானியைச் 
சுற்றிச் சுருள்கள் சுற்றிவைக்கப்பட்டுள்ளன . அவற்றினூடே 
தேவைப்படும் புலத்தை உண்டாக்க வலிமிகு மின்சாரம் செலுத் 
தப்படுகிறது . பலபடிவரிசைச் 

சேர்மங்களின் சுழற்சிகளை 
ஆய்ந்ததில் , ஒவ்வொரு CH , தொகுதி சேர்க்கப்படும்போதும் , 
" சுழற்சியின் மதிப்பில் சராசரி 1-023 அதிகரிப்பு உண்டாகிறது . 
எனவே , காந்தச் சுழற்சியை , 

[ RM ] 1.023n + S எனக் குறிக்கலாம் . 
இதில் , 

CH , தொகுதிகளின் எண்ணிக்கை . 
S 

படிவரிசையின் மாறிலி . 
பல்வேறு படிவரிசைகளுக்குரிய மாறிலிகளாவன : 
படிவரிசை 

வரிசை மாறிலி 
பேரஃபின்கள் 

0.508 
ஓரிணைய ஆல்கஹால்கள் 

0.699 
கீட்டோன்கள் 

0.375 
கொழுப்பு அமிலங்கள் 

0.393 
எஸ்ட்டர்கள் 

0.337 


= 


- 


.... 


148 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


பேரக்காரைப் போலவே , மோலார் காந்தச் சுழற்சிக்கும் 
தொகுதிகள் நிலையான 1-023 மதிப்பை வழங்குகின்றன ... 
இதனின்றும் பல்வேறு அணுக்களுக்கும் உரிய காந்தச் சுழற்சிகள் 
கணக்கிடப்பட்டன . இங்ஙனம் ஹைட்ரஜனுக்குரிய Im = 0 • 254, 
C 0.515 , CI 1.734 


- 


மேலும் ஆழ்ந்து ஆய்ந்ததில் , காந்தச் சுழற்சிக் கூட்டுத் 
தொகைசார் பண்பு மட்டுமன்று , ஓரளவுக்கு அமைப்புச் சார்ந்தது . 
மாகும் எனக் காணப்பட்டது . ஒருபக்க , மாறுபக்க ஐசோமர் 
களுக்கு வெவ்வேறு காந்தச் சுழற்சி காணப்படுவதிலிருந்து . 
இது தெரிகிறது . ஃப்யூமரிக் அமிலம் போன்ற ( மாறுபக்க ) சேர்மங் 
களுக்குச் சுழற்சி அதிகம் . நிறைவுறாத் தன்மையாலும் காந்தச் 
சுழற்சி அதிகரிக்கிறது . 


ஹெக்சேன் 

= 6.670 , ஈதைல் ஃப்யூமரேட் = 10.112 , 
அசெட்டால்டிஹைடு = 2.40 , ஹெக்சைலீன் 

7.743 ,. 
ஈதைல் மேலியேட் 

= 9.62 , எதிலீன் ஆக்சைடு 1.94 . 
டெர்ப்பீன்கள் , சில கீட்டோ -ஈனால் இயங்கு சமநிலைச் 
சேர்மங்கள் ஆகியவற்றின் அமைப்பை அறிவதில் காந்தக் 
சுழற்சிச் சமான மதிப்புகள் மிகவும் பயன்படுகின்றன . 


10. காந்தவியல் பண்புகள் 

(Magnetic Properties ) 


10-1 . பொருள்களின் காந்தவியல் பண்புகள் 

காந்தவியல் பண்புகளின் அடிப்படையில் 
முப்பெரும் வகைகளாகப் பிரிக்கலாம் . 

அவையாவன : 


பொருள்களை 


( 1 ) டயா காந்தப் பொருள்கள் ( காந்த விலக்கப் 

பொருள்கள் ) ( Diamagnetic ) 
* ( 2 ) பேரா காந்தப் பொருள்கள் ( காந்தம் கவர் பொருள்கள் ) 

( Paramagnetic ) 
( 3 ) ஃபெர்ரோ காந்தப் பொருள்கள் ( அதிகக் காந்தம் கவர் 

பொருள்கள் ) ( Ferromagnetic ) 
டயா காந்தப் பொருள்கள் , ஒரு காந்தப் புலத்தில் வைக்கப் 
பட்டால் , காந்த விசைக் கோடுகளைத் தம்முள் புகவிடாமல் 
செய்யும் (விழைவுடையவை ) தன்மையுடையவை . 

பேரா காந்தப் பொருள்கள் , காந்த விசைக் கோடுகளைத் 
தம்முள் புக ஈர்க்கும் தன்மையுடையவை . 

ஃபெர்ரோ காந்தப் பொருள்கள் , காந்த விசைக்கோடு 
களிடத்தில் . வலிய ஈர்ப்புத் தன்மையுடையவை . இப் பண்பு , 
இரும்பு , நிக்கல் முதலிய சில பொருள்களிடத்தில் மட்டும் காணப் 
படுகிறது . இது தொழில் துறையில் மிக முக்கியத்துவம் 
வாய்ந்தது . 


NN 


S 


டயாகாந்தம் 


பேராகாந்தம் 


படம் 10-1 . 


- இடைவெளியில் உள்ள my , m , வலிவுடைய இரு காந்த 
முனைகளுக்கிடையில் உள்ள விசை , 


150 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


f = 


m ] ma 


ஆகும் . 


qre 


( 4 ) 


எனக் 


இதில் q முனைகளுக்கிடையில் உள்ள ஊடகத்தின் காந்தம் 
உட்புகவிடும் தன்மையாகும் . 

வெற்றிடத்திலும் , காற்றிலும் ( தோராயமாக 1 
கொள்ளப்படுகிறது . ஓர் ஊடகத்தின் உட்புகவிடும் தன்மை , 
காந்த விசைக் கோடுகளை ஊடுருவ விடுவதில் , வெற்றிடத்துடன் 
ஒப்பிட அவ் வூடகத்தின் விழைவாகும் . டயாகாந்தப் பொருள் 
களுக்கு q , 1 - ஐவிடக் குறைவு . பேராக் காந்தப் பொருள்களுக்கு 
q , 1 - ஐவிட அதிகம் , 


+ 


10-2 . காந்த ஏற்புத்திறன் ( Magnetic susceptibility ) 

ஒரு பொருளின் காந்த ஏற்புத்திறன் என்பது , ஓர் அலகுப் 
புலத்தால் பொருளில் தூண்டப்படும் காந்தச் செறிவாகும் . 
காந்த ஏற்புத் திறனையும் , உட்புகவிடும் தன்மையையும் 
( Permeability ) தொடர்பு படுத்தும் சமன்பாடு , 
9 = 1 + 4mk 

( 5) 
இதில் , k கன அளவு ஏற்புத்திறன் ( Volume susceptibility ) . 
ஒரு கிராம் பொருளின் ஏற்புத்திறன் அலகு 

ஏற்புத்திறன் 

k 
( Specific susceptibility ) x எனப்படும் . x = இதில் p ஊட 

P 
கத்தின் அடர்த்தி . எனவே , 


4 = 1 + 4xpx 
அஃதாவது , x = q - 1 / 4xP 


( 6 ) 
( 7 ) 


டயா காந்தப் பொருள்களில் q < 1 . எனவே , x ( -- ye ) 
பேரா காந்தப் பொருள்களில் q > 1 . எனவே , x ( + ve ) 

மோலார் காந்த ஏற்புத்திறன் , XM சுயகாந்த ஏற்புத்திறனை 
மூலக்கூறு எடையால் பெருக்கக் கிடைக்கும் 


XM = xM 


இதன் மதிப்பு டயா காந்தப் பொருள்களுக்குச் சுமார் 

10- c.g.s. அலகுகள் 
பேரா காந்தப் பொருள்களுக்குச் சுமார் 

10-3 ( .g.s . அலகுகள் 
ஃபெர்ரோ காந்தப் பொருள்களுக்குச் சுமார் 

102 c.g.s. அலகுகள் 
அளவில் இருக்கும் . 


காந்தவியல் பண்புகள் 


151 


10-3 . அலகுகாந்த ஏற்புத்திறனை அளத்தல் ( Determination of 

specific magnetic susceptibility ) 
அலகு காந்த ஏற்புத்திறனை அளப்பதற்குக் காயின் துலாக் 
கோல் ( Gouy s balance ) பயன்படுத்தப்படுகிறது . சோதனைக் 
குரிய பொருள் குறுக்குவெட்டுப் பரப்புத் ( A ) தெரிந்த ஓர் 
உருளைக் கலனில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . இது துலாவின் 
ஒரு பக்கத்திலிருந்து தொங்கவிடப்படுகிறது . தொங்கவிடும் 
போது , உருள்கலனின் அடிப்பாதி , மின்காந்தத்தின் முனைகளின் 
மத்தியில் இருத்தல் வேண்டும் . 


படம் 10-2 . 


இது மற்றப் பக்கத்தின் தட்டில் எடைகளைப் போட்டுச் சமன் 
செய்யப்படுகிறது ( Counterpoised ). மின் காந்தத்திற்குள் 
மின்சாரத்தைச் செலுத்தினால் , பொருள் காந்தவிலக்கப் 
பண்புடையதாயின் உருளைக்கலன் மேலே செல்லும் . பொருள் 
காந்தம் கவர்பண்புடையதாயின் கீழ் நோக்கிச் செல்லும் . 
துலா சமநிலையைப் பெறுவதற்குச் சேர்க்கப்பட்ட ( அல்லது 
எடுக்கப்பட்ட ) எடை mg ஆயின் , 


mg 


JAH * ( Px - P.x. ) 


( 8 ) 


எனக்காட்டலாம் . 
இதில் H , கொடுக்கப்பட்ட காந்தப்புலத்தின் திறம் . 

x ,, காற்றின் அலகு காந்த ஏற்புத்திறன் 
P. , காற்றின் அடர்த்தி 


152 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


இச் சமன்பாட்டைப் பயன்படுத்தி X- ஐக் கண்டுபிடிக்கலாம் . 
ஆனால் X தெரிந்த ஒரு பொருளுடன் , விவரங்களை ஒப்புநோக்கு 
வதன் மூலம் முறை எளிதாக்கப்படுகிறிது . 

mg 

px - P.x. | 
இதில் 

( 9 ) 
m s 

P x - P.x. 
அறை வெப்ப நிலையில் P.x. == 0 • 03x 10-6 ஆகும் .. 


10-4 . டயாகாந்தப் பண்பு ( Diamagnetism ) 

ஒரு காந்தப் புலத்தில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் 
தூண்டல் காந்த உந்தத்தின் காரணமாக - அப் புலத்தைப் பாதிக் 
கின்றது . இக் காந்த விலக்கப் பண்பு ஒரு மின் புலத்தில் வைக்கப் 
பட்ட மூலக்கூறில் நிகழும் விலக்க மின்முனைவாக்கத்தை 
( Distortion polarisation ) ஒத்ததே . மூலக்கூறுக்கு நிலைத்த 
காந்த உந்தம் இருப்பின் , கூடுதல் விளைவுகள் நிகழும். அணுக் 
கருவைச் சுற்றி , எலக்ட்ரான் மண்டலங்களில் நிகழும் 
எலக்ட்ரான் இயக்கத்தால் உண்டாவதே இக் காந்த விலக்கப் 
பண்பு . காந்தப் புலம் , எலக்ட்ரான் மண்டல இயக்கத்தில் 
மாற்றத்தை உண்டாக்குகிறது . எனவே , கொடுக்கப்பட்ட 
காந்தப்புலத்துக்கு எதிராக , 

காந்தப்புலம் தூண்டப் 
படுகிறது . எனவே , டயாகாந்த ஏற்புத்திறனாக உள்ளது . டயா 
காந்த விளைவு வெப்ப நிலையைப் பொறுத்ததன்று . 

ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு வாயு , நீர்ம நிலைகளில் மதிப்பு 
மாறுவதில்லை : ஓரணு மூலக்கூறு அல்லது கோளச்சீர்மை 
யுடைய எந்த மூலக்கூறுக்கும் , டயாகாந்த , காந்த ஏற்புத்திறன் , 

--Nee Pr ஆகும் 

( 10 ) 
6mc 
என் லேங்வின் ( Langevin ) 1905 - ல் காட்டினார் . 


XM 


= 


இதில் 3 எலக்ட்ரான் மண்டல ஆரத்தின் 

சராசரியின் 
இருமடி ஆகும் . இத் தொடர்பு சோதனைகள் மூலம் உறுதிப் 
படுத்தப்பட்டுள்ளது . 

டயாகாந்தப் பொருள்களில் மோலார் காந்த ஏற்புத்திறன் , 
ஒரு கூட்டுத் தொகைசார் பண்பும் , அமைப்புசார் பண்புமாகும் 
எனக் கண்டறியப்பட்டுள்ளது . ஒரு மூலக்கூறிலுள்ள ஒவ்வோர் 
அணுவும் , ஒவ்வோர் உருவமைப்பும் , மூலக்கூறின் மோலார் 
காந்த ஏற்புத்திறனுக்கு அதனதன் பங்கை வழங்குகின்றன . 
ஒருபடி வரிசையில் - ( XM) அளந்தறிந்ததின் மூலம் ஒரு CH , 
தொகுதிக்குரிய மதிப்பு , 


காந்தவியல் பண்புகள் 


153 


Xcg 


= 11-7x10-6 என அறியப்பட்டுள்ளது . 
அணுகாந்த ஏற்புத்திறன்களும் தனியே கண்டறியப் 
பட்டுள்ளன . சில பொருள்களுக்கு டயாகாந்த ஏற்புத்திறன் 
மாறிலிகள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 

மோலார் டயாகாந்தம் 
டயாகாந்தம் புகவிடும் 

புகவிடும் 
தன்மை மாறிலிகள் தன்மை மாறிலிகள் 
அணு அல்லது அமைப்பு வழங்கல் பொருள் 

RX106 
- 2.93x105 

H20 - 13 
C - 6.00 

ccl4 
-66-6 
N - 5 : 5 

- 21.0 
cl - 20.1 

NH3 

-18-0 
Br - 30.6 

N20 - 19-0 
-44.6 

S02 -- 18-0 
0 ( ஆல்கஹால் ) -4.6 ! 

HCl - 25.0 
O ( கீட்டோனில் ) 
+ 1.72 

C2H2 -12 . 5 
C = C 

+ 5.5 

Hzs 

-25-5 
C = N 

+ 8.15 CH5COOH | -70-3 
பென்சீன் வளையம் | - | .4 CH3COOCHz| -43 | 


c02 


அட்டவணை 10-1 . 
பென்சீனுக்குரிய கணக்கிடப்பட்ட XM மதிப்பு , 

6C = ( 6x600 ) 36.00 

6H = ( 6x- 2.93 ) - 17.58 
பென்சீன் வளையம் ( இரட்டைப்பிணைப்புகளையும் அடக்கி , 1.40 


மொத்தம் 


- 


54.98 


சோதனை மதிப்பு - 55X10-8 ( அலகு ). 


10-5 . பேரா காந்தப் பண்பு ( Paramagnetism ) 

பேராகாந்தப் பொருளின் மூலக்கூறுகள் ( அணுக்கள் 
அல்லது அயனிகள் ) நிலைத்த காந்தமுடையவை ( 4m ) . இதற்குக் 
காரணம் மூலக்கூறிலுள்ள , ஒன்று அல்லது மேற்பட்ட இணையாத 


154 


மூலக்கூறு அமைப்புகளை 


... இயற்பியல் முறைகள் 


... 


சிறு 


( ஒற்றை- unpaired ) எலக்ட்ரான்களே . இம் மூலக்கூறுகள் 
காந்தங்களாகச் செயல்படுகின்றன . 

வெளிக் காந்தப் 
புலத்தை ஏற்படுத்தும்போது இச் சிறு காந்தங்கள் , புலத்துக்கு 
இணையாக அமையும் விழைவுடையவை . இது மின்புலத்தில் , 
முனைவு மூலக்கூறுகள் அமைவதை ஒத்ததே . ஆனால் , இத் 
திசைப்படுத்துதல் மூலக்கூறுகளில் வெப்ப இயக்கத்தால் எதிர்க் 
கப்படுகிறது ! எனவே , இத் திசைப்படுத்துதல் வெப்ப நிலையையும் 
பொறுத்தது . உண்மையில் வெளிக் காந்தப்புலம் , பேராகாந்த 
மூலக்கூறுகளின்மேல் டயாகாந்தத் 

தூண்டல் 

விளைவையும் : 
dM திசைப்படுத்தும் விளைவையும் ( ZM ) கொண்டது . எனவே , 
மோலார் காந்த ஏற்புத்திறன் , 

XM == d.M + ZM 

( 11 ) 
ஆகும் . 


புள்ளி விவர இயலின் அடிப்படையில் ( Statistical consi 
derations ) திசைப்படுத்தும் விளைவுக்கான 

சமன்பாட்டை 
P. லேங்வின் ( P. Langevin - 1905 ) வெளியிட்டார் . இதனின்றும் 
ZM வெப்பநிலைக்கு எதிர் விகிதத்தில் உள்ளது எனக் காட்டினார் . 


CM 


அஃதாவது Zw = 


T 


( 12 ) 


மாறிலி CM 


HmN . 
3k 


... 


( 13 ) 


எனவே , XM 


A.N. 
dM + 

3kT 


0 


( 14 ) 


சில பொருள்களைத் தவிர , மற்றவற்றிற்கெல்லாம் , M மற்ற 
விளைவுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியது . எனவே , அது 
தள்ளப்படுகிறது . அல்லது அணுகாந்த ஏற்புத்திறன்களிலிருந்து 
பெறப்படுகிறது . 

XM- ஐ ஒன்று அல்லது மேற்பட்ட வெப்ப நிலைகளில் கண்டறி 
வதன் மூலம் HM- ன் மதிப்பை நாம் பெறலாம் . 

காந்த உந்தம் 4m எர்க்குகள் காஸ் -1 ( erg gauss- ) அலகு . 
களில் கொடுக்கப்படுகிறது . ஆனால் , பெரும்பாலும் வசதியான 
அலகுகள் போர்மேக்னட்டான்கள் HB ஆகும் . அதனைப் பின் 
வருமாறு பெறலாம் : 

ஹைட்ரஜன் அணுவின் தனித்த எலக்ட்ரான் , r ஆரத்தைக் 
கொண்ட அதன் மிகத் தாழ்ந்த எலக்ட்ரான் மண்டலத்தில் 


காந்தவியல் பண்புகள் 


155 . 


v திசை வேகத்துடன் இயக்குவதாகக் கொள்வோம் . உண்டாகும் 
மின்சாரம் , 


ve 
i 

( e . எலக்ட்ரானின் மின்னேற்றம் ) ( 15 ) 

2mr 
ஆகும் . 

ஒரு சுருளில் மின்சாரம் பாய்ந்துகொண்டிருந்தால் , அச் 
சுருளுக்குச் செங்குத்தாக ஒரு காந்தப்புலம் உண்டாகிறது . 
இப் புலம் " m உந்தம் கொண்ட காந்தத்துக்குச் சமமாகும் . 
iA 

( 16 ) 


Mm 


= 


C . 


( இதில் C = ஒளியின் திசைவேகம் ; Ax சுருளின் மேற்பரப்பு ) 

எனவே , ஹைட்ரஜன் அணுவின் தாழ்ந்த எலக்ட்ரான் 
மண்டலத்தில் உந்தம் , 


ve mrs 


-- 


vre 
2C 


( 17 ) 


2Пr c 


e 


mire 
அல்லது m = 

2mC 


- 


h 
2mC 2 * 


( 18 ) 


( ஃ 


h 
ஃபோரின் mvr == 

27 


நியம மதிப்புகளைப் பதிலீடு செய்தால் , 


eh 
um 

= 9 • 27x 10-2 எர்க்குகள் - காஸ் -1 

4mmC 
இந்த உந்தம் போர்மேக்னட்டான் , 4 என வரையறுக்கப் 
படுகிறது . கண்டறிந்த 

உந்தம் இதனால் வகுக்கப்பட்டால் , 
போர்மேக்னட்டான்களில் உந்தம் கிடைக்கும் , 


எலக்ட்ரானின் மண்டல இயக்கமும் , தன் அச்சுச் சுழற்சியும் 
ஒரு மூலக்கூறு , அணு அல்லது அயனிக்குக் காந்த உந்தத்தை 
வழங்குகின்றன . ஆனால் , ஒரு பல்லணு அமைப்பில் , எலக்ட்ரான் 
மண்டல இயக்கங்கள் , 

அணுக்கருவைப் பொறுத்தவரை 
கொடுக்கப்பட்ட காந்தப்புலம் எள்ளளவும் பாதிக்க முடியாத 
அளவுக்கு வலிவாகத் திசைப்படுத்தப்பட்டுள்ளன . ஓரணு மூலக் 
கூறுகளில்கூட , நீர்ம அல்லது திண்ம நிலைகளில் கரைப்பானின் 
மூலக்கூறுகளின் பாதிப்பும் , ஒன்றையொன்று ஈர்க்கும் 
தன்மையும் வெளிக் காந்தப் புலத்தினால் எலக்ட்ரான் மண்டல 


-156 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


இயக்கம் மாறுவதைத் தடுக்கின்றன.. எனவே , பெரும்பாலும் 
( அரிய மண் அயனிகள் நீங்கலாக ) , எலக்ட்ரான் மண்டல 
காந்த உந்தம் செயல்படுவதில்லை . எனவே , எலக்ட்ரானின் 
சுழற்சியால் வழங்கப்படுவதை மட்டும் எடுத்துக்கொள்ளல் 
வேண்டும் . குவான்ட்டம் இயக்கவியலினின்றும் , 


- 


24BVS ( ) + 1 ) 
எனக் காட்டப்பட்டுள்ளது . 


( 19 ) 


இதில் , S சுழற்சிக் குவான்ட்டம் எண் ஆகும் . அதன் மதிப்பு , 
3 , 1 , 3 , 2 முதலியவை . ஒவ்வோர் இணையாத எலக்ட்ரானும் 
S- க்கு , மதிப்பை வழங்குகிறது . எனவே , 1 , 2 , 3 இணையாத 
எலக்ட்ரான்களை உடைய ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் --- க்குச் 
சில குறிப்பிட்ட மதிப்புகள் உண்டு . 


இணையாத 

சுழற்சி 

Mm CURT 
எலக்ட்ரான் 

க்வான்ட்டம் மேக்னட்டான் 
களின் எண் 

களில் 
எண்ணிக்கை 
S 


M 


AN. 
3T 

4s(s + i) 


| 


을 


1.73 


- 


2.83 


: 


3. 88 


anம 


moods 


1260x10-6 
3360X10-6 
6290x10-6 
10100x10-6 
14700x10-6 


41 90 


5.91 


அட்டவணை 10-2 , 


N. 


N. 


8 


xm = 


3km 


3ki [ ( 2 < S ( S + 1 ) "3 )] 


3 


4N . HB 

3kT 


S ( S + 1 ) 


( 20 ) 


10-6 . பயன்கள் ( Applications ) 

எனவே , மோலார் காந்த ஏற்புத்திறன் நிர்ணயிப்பு , குறிப் 
* பிட்ட மூலக்கூறு அல்லது . அயனியிலுள்ள , இணையாத , தனித்த 
--எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையைக் கொடுக்கும் . சாதாரண 


காந்தவியல் பண்புகள் 


157. 


என் 


வெப்பநிலையில் ஆக்சிஜனின் மோலார் காந்த ஏற்புத்திறன் 
3360x10-8 , அஃதாவது 2.8 போர்மேக்னட்டான்கள் 
அறியப்பட்டது . எனவே , ஆக்சிஜன் மூலக்கூறில் இரண்டு 
இணையாத எலக்ட்ரான்கள் உள்ளன . பிணைப்பு , 

, 


: ... : 


ஆகும் . 


NO , CI0 , முதலிய மூலக்கூறுகளிலும் , இணையாத எலக்ட் . 
ரான்கள் இருப்பது மற்றச் சான்றுகளினால் கொடுக்கப்பட்டது . 
இவற்றின் காந்த ஏற்புத்திறன் அளவுகள் ( 1300x10-8 e.m. 
அலகுகள் ) இதனை உறுதிப்படுத்துகின்றன . 


** 


மெர்க்குரஸ் குளோரைடின் மூலக்கூறு பேராகாந்த ஏற்புத் . 
திறன் அற்றது . அது தூய்மையான டயாகாந்தப் பண்புடையது . 
இதனால் அறியப்படுவது , மூலக்கூறு Hge , C1 , ஆகும் என்பதே . 
Hg , C1 ஆக இருக்க முடியாது . ஏனெனில் Hg Cl ஆயின் 
அது பேராகாந்தப் பண்புடையதாக இருக்கும் . இதே போல 
ஹைப்போஃபாஸ்ஃபாரிக் அமிலம் H.P , 0 , எனவும் ( H , POs 
அன்று ) அறிகிறோம் . H , PO3 ஆக இருந்தால் பேராகாந்தப் 
பண்பு பெற்றிருக்கும் . பேரா காந்த அறிவு மூலம் , அமைப்பு 
களைக் கண்டறிவதற்கான , பல மேற்கோள்களில் இவை மிகச் 
சிலவே யாகும் . அயனிகளில் , சிறப்பாக அணைவு அயனிகள் 
அல்லது தொகுதிகளிலும் உள்ள இணையாத எலக்ட்ரான்களின் 
எண்ணிக்கை . எனவே , அமைப்பு ஆகியவற்றைத் தெளி 
வாக்குவது பேரா காந்தம் பற்றிய ஆய்வுகளே யாகும் . 
ஃபெர்ரோ சயனைடு அயனியில் Fe ( CN ) : ---- இல் எலக்ட்ரான் 
அமைப்பு ( Ar ) 3 d , 4 s , 4 p ° ஆகும் . 3 d மட்டத்திலுள்ள ஓர் 
ஒற்றை எலக்ட்ரான் அதனைப் பேரா காந்தப் பண்புடையதாக 
ஆக்கல் வேண்டும் . சோதனை மூலம் கண்டறிந்தவை இவற்றை 
றுதிப்படுத்துகின்றன . 


) 


11. அணுக்கரு காந்த உடனிசைவு 

(Nuclear Magnetic Resonance - NMR ) 
11-1 . அறிமுகம் ( Introduction ) 

அணுக்களின் கருவிலுள்ள புரோட்டான்களும் , நியூட்ரான் 
களும் அவற்றின் அச்சுகளிலேயே சுழல்கின்றன . அவை 

1 h 
ஒவ்வொன்றும் கோண உந்தம் 

கொண்டுள்ளன . 

2 
அனைத்து அணுக்கருத் துகள்களின் , கோண உந்தங்களின் நிகர 
தொகுபயன் அணுக்கரு சுழற்சி எனப்படும் . 

h 
+1 ] எனக் கொடுக்கப்படுகிறது . இதில் 1 

21 
-சுழற்சிக் குவான்ட்டம் எண் ஆகும் . அணுக்கரு சுழற்சி அணுக் 
கருவிலுள்ள துகள்களின் எண்ணிக்கையைப் பொறுத்ததாகும் . 
அணுக்கரு சுழற்சிக்கான முப்பெரும் முக்கிய கருத்துக்கள் உள . 
அவையாவன : 
( 1 ) ஒற்றைப்படை நிறை எண் கொண்ட அணுக்கரு அரை 

முழுஎண் ( அதன் மடங்கு எண் ) சுழற்சியுடையது . 
( 2 ) ஒற்றைப்படை எண்ணிக்கைப் புரோட்டான்கள் , 

ஒற்றைப்படை எண்ணிக்கை நியூட்ரான்களைக்கொண்ட 

அணுக்கரு முழு எண் அணுக்கரு சுழற்சியுடையது . 
43 ) இரட்டைப் படை எண்ணிக்கை புரோட்டான்கள் 

இரட்டைப் படை எண்ணிக்கை நியூட்ரான்களைக் 
கொண்ட அணுக்கரு பூஜ்யம் அணுக்கரு சுழற்சியுடை 
யது . எனவே , 1H , 118 , 130 முதலியவை சுழற்சி 
1 
2 

--ஐக் கொண்ட காந்த உந்தங்களையுடையவை . 120 
160 முதலியவை காந்த உந்தம் அற்றவை . மின்னேற்ற 
முடைய சுழலும் பொருள் எனக் கொண்ட அணுக்கரு , 
காந்த உந்தம் HN கொண்டது . அணுக்கரு காந்த 
உந்தங்கள் மிகச்சிறியவை . எனவே , அணுக்கரு மேக் 
னட்டான் அலகுகளில் ( n.m ) அளக்கப்படுகின்றன . 
அணுக்களின் போர் மேக்னட்டான் போல் , அணுக்கரு 
மேக்னட்டான் , 


அணுக்கரு காந்த உடனிசைவு 


159 


eh 
1n.m 

4xmpC 
இதில் mp புரோட்டானின் நிறை . 
நியம மதிப்புகளைப் பதிலீடு செய்தால் , 1 n.m = 
5.0493 x 10-24 எர்க் காஸ் -1 . அஃதாவது 1 n.m ஒரு 

1 
போர்மேக்னட்டானின் 

பங்கினும் குறைவு . 

1000 
ஹைட்ரஜன் அணுக்கருவுக்குக் காந்த உந்தம் HN = 

2.7927 n . m ஆகும் , 
ஓர் அணுக்கரு H , திறனுடைய ஒரு சீரான வெளிக் காந்தப் 
புலத்தில் வைக்கப்பட்டால் , அஃது ஒரு காந்தம் போல் செயல் 
பட்டுப் புலத்திற்குத் தொடர்பு கொண்டு , திசைப்படுத்திக் 
கொள்ளும் . இச் சூழ்நிலையில் அதன் நிலைச்சக்தி , 

E = - ANH Cos 8 ஆகும் . 
இதில் 9 அதன் காந்த அச்சுக்கும் , புலத்தின் திசைக்கும் 
இடையிலுள்ள கோணமாகும் . இச் சக்தி குவான்ட்டம் அளவுக் 
குட்படுகிறது . சில குறிப்பிட்ட மதிப்புகளை மட்டும் உடையது . 


. 


புலம் 


கோண உந்தம் 


சக்தி- மட்டம் 
m , 

AE 

1/2 MNH 
புலமில்லை + 

1/2 MNH 
1 = 2 , புலம் . H 


- 


Ą 


> ( h/ 21 ) 
- ( h / 2n ) 


-32 
-2 
+ 


புலமில்லை 


+ ) ( h / 21 ) 
/ ( h / 2n ) 
+ ( h / 2T ) 
- ( h / 21 ) 


+ % 


1 = % , புலம் . H 


காந்தப்புலம் 


படம் 11-1 . 


160 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


புலத்தின் திசையில் சுழலும் அணுக்கருவின் கோண 

h 
உந்தங்களின் கூறுகள் m 20 

எனக் 

கொடுக்கப்படுகின்றன . 
இதில் my- க்கு அனுமதிக்கப்பட்ட மதிப்புகள் , 

-I, -I + 1 , -1 + 2 ... 0 ... I- 1 , 1. அஃதாவது ( 2 1 + 1 ) 
மொத்த இயலும் மதிப்புகள் . அல்லது அணுக்கரு புலத்துக்கு . 
( 21+ 1 ) இயலும் திசைகளை உடையது . 


- 


F [m 


1 

3 
I 

I கொண்ட அணுக்கருக்களுக்கு இயலக் 
2 

2 | 
கூடிய கோண உந்த வெக்டார் திசைகளைக் காட்டுகிறது . 
அனுமதிக்கப்படக்கூடிய நிலைகளின் சக்திகளை , 
E = - In HMI 

뿌 எனக் குறிக்கலாம் . 
இரு மட்டங்களுக்கிடையில் உள்ள சக்தி வேறுபாடு , 

HNH 
AE = 

[ m / - m ] ] 
AN H 
• ( Amy 

1 ) ஆகும் . 
I 
எனவே , சுழற்சி , - 
கொண்ட H அணுக்கருவுக்கு . 
இரு நிலைகள் உள்ளன . 

1 
அதிக சக்தி நிலை , E = + ANH ( m [ = - 

-> 0 = 180 °) 
குறைந்த சக்திநிலை , E = -xH ( : m = + + 0 = 0°) 
அஃதாவது , AE = 24NH . 

UH 
சமன்பாடு AE 

( Amy 

1 ) -இல் கொடுக்கப் 

I 
பட்ட சக்திமட்ட இடைவெளியுடன் , உடனிசைவு கொண்ட 
கதிரின் அதிர்வெண் - ஆயின் , 

AN H 
hy 
T 

ஆகும் . 


அஃதாவது , 2 = 

HNH 
h [ 


அணுக்கரு காந்த உடனிசைவு 


161 


அணுக்கரு காந்த உடனிசைவு ஆய்வுக்குப் பயன் படும் காந் 
தப்புலங்கள் , 10,000 காஸ் வலிமையுடையவை . இத்தகைய 
புலத்தில் , அணுக்கரு காந்தச் சக்திமட்ட இடைவெளிக்கான 
கதிர்களின் அதிர்வெண் , மேற்கண்ட சமன்பாட்டினின்றும் பெறப் 
* பட்டது . அதன் மதிப்புச் சுமார் 50x10 * அதிர்வுகள் / நொடிக்கு . 
அஃதாவது , வானொலி அலைகளின் பகுதியில் இருக்கும் , எனவே , 
வானொலி அதிர்வலைகளை வெளிக் காந்தப்புலத்தில் வைக்கப் 
பட்ட அணுக்கருக்களின் மேல் நாம் பயன்படுத்தினால் , அது 
தகுதியான அதிர்வெண்ணை உட்கவரும் . குறைந்த மட்டத்தி 
லிருந்து உயர்மட்டுத்துக்குத் தாவும் . திசைப்படுத்துதல் , புலத் 
துடன் இருந்தது , புலத்துக்கு எதிராக மாறும் . இது நிகழும்போது 
அணுக்கரு காந்த உடனிசைவை ( N AR ) நாம் பெறுகிறோம் . 
NMR ஆய்வுகளில் பெருமளவும் ஹைட்ரஜன் அணுக்கருவைப் 
1 

பற்றியவையே . இதனின்றும் பெறும் பயன்கள் , 
2 
நிறைவு தருபவையாகவும் , பல விவரங்களைப் புலப்படுத்துபவை 
யாகவும் உள்ளன . 
11-2 . செய்முறைச்சோதனை ( Experimental methods ) 

1946 - ல் பிளாக்கும் , பர்செல்லும் ( Block and Purcell ) NMR 
நிற நிரலை அறிவதற்கு ( செய்முறை ) நுணுக்கங்களைத் தனித் 

வாங்கி 


பதிவி 


பெருக்கி 


மாதிரி 


வானொலி அதிர்வு 
உண்டாக்கும் 
கருவி 


I 


S 


B 


AN 


M 


காந்தம் , 


படம் 11-2 . 
தனியே கொடுத்தார்கள் . தேவையான கருவியின் திட்ட 
அமைப்புப் படம் கொடுக்கப்பட்டுள்ளது . பொருளின் மாதிரி , 

மூ . மு .-- 11 


162 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


வழக்கமாக நீர்மம் அல்லது திண்மம் குழாய் S- ல் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . இக் குழாய் ஒரு பெரும் காந்தத்தின் 
முனைகளுக்கிடையில் வைக்கப்படுகிறது . காந்தம் மாற்றக்கூடிய 
புலத்தையுடையது ( H ) . A- எனும் ஒரு சுருள் பொருளைச் சுற்றி 
வைக்கப்பட்டுள்ளது . இது முன்கூட்டியே சரிசெய்யப்பட்ட 
குறிப்பிட்ட வானொலி அதிர்வுகளை ( 40-60 மெகா சுற்றுகள் ) 
ஓர் ஒலி பரப்பியிலிருந்து வெளிவிடுகிறது . மற்றொரு சுருள் 
( B ) வெளிவிடப்பட்ட கதிர் எதுவாயினும் அதனை எடுத்துக் 
கொள்கிறது . இஃது ஒரு வாங்கிக்கு ( Receiver ) எடுத்துச் செல்லப் 
பட்டு , பெருக்கப்பட்டு ( Magnified ) , இறுதியாக ஒரு கேதோட் 
கதிர் அதிர்வு வரையி ( Cathode ray oscillograph ) அல்லது 
பதிப்பானுக்குச் ( Recorder) செல்கிறது . புலவலிவு ( H ) படிப் 
படியாக அதிகரிக்கப்படுகிறது . மேற்கண்ட சமன்பாடு , ஒரு 
குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு நிறைவு படுத்தப்படும்போது 
மட்டும் கதிர் உட்கவரப்படுகிறது . அஃதாவது , அணுக்கரு 
சக்தி மட்ட இடைவெளி கொடுக்கப்பட்ட ( 1 ) கதிருக்குக் 
குவான்ட்டத்தைப் பொருந்தும் போது , இந் நிலைமை வந்தவுடன் 
இரண்டுக்கும் இடையில் உடனிசைவு நிகழ்கிறது . அப்போது 
உட்கவர்தல் நிகழ்கிறது . புலவலிமையை மேலும் அதிகரித்தால் , 
மீண்டும் ஓர் உடனிசைவு நிகழும் வரை உட்கவர்தல் நிகழாது . 
இவ் வுட்கவர்தல்கள் , அதிர்வு மானி அல்லது பதிலியின் 
உதவியால் நேரடியாக அறியப்படுகின்றன . 


குறைந்த பிரிப்பு 
( Low resolution ) 
அதிகப் பிரிப்பு 
( High Resolution ) 


ஆகியவற்றில் ஈதைல் ஆல்கஹாலுக்கு 
உரியவையாகும் . 


ஹாலின் 


11.3 . பயன்கள் ( Applications ) 
NMR நிரலின் பயனை விளக்குவதற்கு ஈதைல் ஆல்க 

எளிய உடனிசைவு நிரலை எடுத்துக்கொள்வோம் . 
இம் மூலக்கூறில் , கார்பன் , ஆக்சிஜன் ஆகியவற்றின் அணுக்கள் 
பூஜ்ய அணுக்கரு சுழற்சியுடையவை . எனவே , NMR நிரல் 
கொடுக்கமாட்டா . எனவே , இங்கு NMR நிரல் ஹைட்ரஜன் 

1 
அணுக்கருக்களிலுள்ள 1 = 

2 புரோட்டான்களோடு சம்பந்தப் 
பட்டது . அத்தகைய புரோட்டான் 15 இரண்டு அணுக்கரு 
காந்தச் சக்தி மட்டங்களை மட்டும் உடையது . அஃதாவது ஒரு 
சக்தி மட்ட இடைவெளி மட்டும் உடையது . எனவே , உட 
னிசைவு நிரல் , ஒரேஓர் உட்கவர்உச்சம் மட்டும் கொண்டிருத்தல் 


அணுக்கரு காந்த உடனிசைவு 


163 


வேண்டும் . ஆனால் உண்மையில் குறைந்த பிரித்தலில் கூட 
( Low resolution ) மூன்று உட்கவர் உச்சங்கள் கிடைக்கின்றன . 


CHz 


குறைந்த 
பிரிப்பு 


உட்கவர்தல் 


| பப் 
பட்ட்ட் 


அதிகப் 
பிரிப்பு 


புலம் 


படம் 11-3 . 


இதற்குக் காரணம் , மூலக்கூறிலுள்ள வெவ்வேறு ஹைட்ரஜன் 
அணுக்கருக்கள் வெவ்வேறு சூழல்களில் இருப்பதே . CHF 
தொகுதியில் உள்ள 1 H அணுக்கருக்களின் மின்சூழலும் , சுற்றுப் 
புறமும் , CH , தொகுதியிலுள்ள 11 அணுக்கருக்களின் மின் 
சூழலும் , சுற்றுப்புறமும் , OH தொகுதியிலுள்ள 1H அணுக்கருக் 
களின் மின் சூழலும் , சுற்றுப்புறமும் ஒன்றினின்றும் மற்றொன்று 
முற்றிலும் மாறுபட்டவை . வெவ்வேறு அணுக்கருக்கள் , வெவ் 
வேறான மண்டல எலக்ட்ரான்களால் சூழப்பட்டுள்ளன . 
வேதியியப் பிணைப்பின் தன்மையாலும் சூழும் தன்மை ! Shielding 
effect ) பாதிக்கப்படுகிறது . அணுக்கருவைப் பாதிக்கும் உண்மை 
யான புலம் HA கொடுக்கப்பட்ட புலம் H- னின்றும் மாறுபட் 
டிருக்கும் . இவ்விரண்டுக்கும் உள்ள தொடர்பு , 


HAS H I (1-8) 


இதில் & வேதியிய இடமாற்றம் ( Shift ) எனப்படும் . இஃது 
அணுக்கருவைச் சுற்றி எலக்ட்ரான் பகிர்வதைப் பொறுத்தது . 
( அஃதாவது வேதியியச் சூழ்நிலையைப் பொறுத்தது ) . 


எனவே , NMR நிரலில் , ஹைட்ரஜன் அணுக்கருவுக்கான 
உட்கவர்தல் , வேதியியச் சூழ் நிலையைப் பொறுத்து , ஒரு குறிப் 
பிட்ட அதிர்வெண்ணில் உண்டாகும் .. ஆல்கஹாலில் CH8 
தொகுதியில் உள்ள ஒரு புரோட்டான் , OH தொகுதியில் உள்ள 


164 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


ஒரு புரோட்டான் ஆகியவை வெவ்வேறு சூழ்நிலைகளில் உள்ளன . 
இவ் விருவகைப் புரோட்டான்களையும் பாதிக்கின்ற புலன்களும் 
வெவ்வேறானவை . 

எனவே , உட்கவர் உச்சங்களும் வெவ் 
வேறானவை . பயனாக , வெவ்வேறு அணுக்கருக்களுக்கு வேதி 
யியல் சூழ்நிலை ஒன்றேயாயின் , அஃதாவது அணுக்கருக்கள் ஒரே 
தொகுதி அல்லது கோவையில் ( Radical ) இருந்தால் , உட்கவர் 
உச்சங்கள் ஒத்திருக்கும் . இக் காரணத்தினால் , நிரல் வரிகளில் 
உண்டான வேதியிய இடமாற்றம் ( Shift ) 8 வழக்கமாக ஒரு 
நியமப் பொருளை ஒப்புநோக்கிக் கொடுக்கப்படுகிறது . 


8 


H மாதிரி - H நியமம் 

H நியமம் 


x 106 


நியமப் பொருளுடன் ஒப்புநோக்க , உட்கவர்தல் 
உண்டாவதற்குத் தேவையான காந்தப் புலத்தின் வேறு 
பாட்டைக் குறிக்கும் . உட்கவர் உச்சங்கள் அணுக்கருக்களைக் 
கொண்ட வினைத்தொகுதிகளைக் கண்டறிவதற்குப் பயன்படும் . 
எத்தனாலின் NMR நிரலின் மூன்று உச்சங்களின் செறிவுகள் 
1 : 2 : 3 என்ற விகிதத்தில் உள்ளன . இவை OH , CH ,, CHg 
ஆகிய தொகுதிகளில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக் 
கையைக் குறிக்கின்றன . 


பிரித்தல் அதிகமாக இருந்தால் , உச்சங்கள் நுண்ணமைப் 
பைக் கொடுக்கின்றன . இதில் . CH , 

இதில் . CH , தொகுதிக்கான உச்சம் , 
அருகருகே பொதிந்த நான்கு உட்கவர் வரிகளையும் , CHg- க் 
கானவை மூன்றையும் கொடுக்கின்றன . இதற்குக் காரணம் 
அருகிலுள்ள உட்கருக்களின் இடையீடாகும் . CH : தொகுதி , 
CH , தொகுதிக்கு அருகிலுள்ளது . CH , தொகுதியிலுள்ள 
ஒவ்வொரு புரோட்டானும் இருதிசைப்படும் தன்மையுடையன . 
இவற்றை இணைத்தால் மூன்று கூடுதல்கள் இயலும் . 


+ 


1 
2 


+ 


1 
2 . 


+ 


- 


2 


1 
2 | 


1 
2 


1 
* 2 


, 


1 


1 


இரு சுழற்சிகளும் 

இணை , 


2 


+ 


இரு சுழற்சிகளும் 
எதிரிணையானவை . 


எதிர் எதிரான 
சுழற்சிகள் 


எனவே , CH , தொகுதியைப் பாதிக்கும் புலம் , சிறிது வேறு 
பட்டிருக்கும் . இதில் அருகிலுள்ள CH ; தொகுதியின் மூன்று 


அணுக்கரு காந்த உடனிசைவு 


165 


இயலும் திசை நிலைகள் உள்ளன . எனவே , CH , - இன் NMR 
நிரலின் உட்கவர் உச்சத்தின் நுண்ணமைப்பில் ஒரு மும்மை 
( முப்பட்டை ) உள்ளது . அவற்றின் செறிவு விகிதம் 1 : 2 : 1 . 


இதுபோலவே , CH , தொகுதியும் CH ; தொகுதியின் மூன்று 
புரோட்டான்களின் இயலக்கூடிய திசைப்படுத்துதல்களால் 
பாதிக்கப்படுகிறது . இம் மூன்று புரோட்டான்களுக்கு மூன்று 
சுழற்சிகளையுடைய நான்கு இயலக்கூடிய கூட்டுகள் உண்டு . 
அவையாவன : 


1 


1 ) 


1 


+1 +1 ++ ) 


+ 


--- 


1 
2 


+ 


1 
2 


-- 


1 
2 


- 


1 
2 


--- 


1 
2 


1 


1 


1 


1 


-- 


1 


+ 


- 


- 


1 1 

+ 
2 2 


+ 


1 


1 


1 


1 


- 


+ 


1 
2 


+ 


-- 


+ 


2 


எனவே , CH , - இன் NMR நிற நிரல் நான்கு வரிகளாகப் 
பிரியும் . அவற்றின் செறிவு விகிதம் 1 : 3 : 3 : 1 . 


எனவே , NMR விவரங்கள் ( a ) ஒரு குறிப்பிட்ட வினைத் 
தொகுதி இருப்பது , ( b ) அத் தொகுதியில் உள்ள உட்கருக் 
களின் ஒப்பு எண்ணிக்கை , ( c ) வரிகளின் மடங்கு அதிகரிப்பி 
னின்றும் இத் தொகுதிகளின் ஒப்பு இடங்கள் ஆகியவற்றைத் 
தருகின்றன . எனவே , மற்ற முறைகளில் இயலாத மூலக்கூறு 
களின் அக அமைப்புப் பற்றிய நுணுக்கமான விளக்கங்களை 
NMR நமக்குத் தருகிறது . 


பல 


12. எலக்ட்ரான் சுழற்சி உடனிசைவு 

( Electron Spin Resonance ) 
12-1 . அறிமுகம் ( Introduction ) 
எலக்ட்ரான்கள் சுழற்சியுடையவை . அவற்றின் சுழற்சிக் 

1 h 
கோண உந்த மதிப்புகள் + 

2 21 
சுழலும் மின்னேற்றத் துகள்கள் காந்த உந்தமுடையவை . 
மூலக்கூறுகளில் வழக்கமாக வெவ்வேறு எலக்ட்ரான் மண்டலங் 
களில் அமைந்த பற்பல எலக்ட்ரான்கள் உள்ளன . அனைத்து 
மண்டலங்களிலும் இணைந்த எலக்ட்ரான்கள் இருப்பின் , எலக்ட் 
ரான் சுழற்சிகளின் தொகுபயன் பூஜ்யமாகும் . சக்தி மட்டங்கள் 
பிளத்தல் என்பதற்கே இடமில்லை . ஆனால் , ஒரு மூலக்கூறோ, 
அயனியோ இணையாத எலக்ட்ரான்களைக் கொண்டிருந்தால் 
( எடுத்துக்காட்டு : லேந்தனைடுகள் , அணுக்கள் அல்லது தனி 
உறுப்புகள் ) , சுழற்சிபூஜ்யமாக இருக்காது . அத்தகைய அயனி 
அல்லது மூலக்கூறு , காந்தப் புலத்தில் வைக்கப்பட்டால் , எலக்ட் 
ரானின் காந்த உந்தம் , ஜலத்தின் காந்த உந்தம் ஆயவற்றிற் 
கிடையே இடையீடு நிகழும் . சுழலும் உட்கருவிலுள்ளது 
போலவே , எலக்ட்ரான் சுழற்சிக் கோண உந்தமும் குவான்ட்டம் 
மதிப்புக் கொள்கிறது . இதன் விளைவாகக் கொடுக்கப்பட்ட புலத் 
திற்கு உட்படும்பொழுது , சக்தி வெவ்வேறு மட்டங்களில் பிளக் 
கப்படுகிறது . மதிப்புகள் + H H , - 4 H ஆகும் . இதில் 15 
சுழலும் எலக்ட்ரானின் காந்த உந்தமாகும் . இரு சக்தி மட்டங் 
களுக்கிடையிலுள்ள தூரம் , அணுக்கரு மட்டங்களுக்கிடையி 
லுள்ளதைவிட அதிகமாகும் . 3000 காஸ் உள்ள புலத்தை 
ஏற்படுத்தினால் , சக்திமட்ட இடைவெளிக்கான அதிர்வெண்கள் 
நுண் அலைப் பகுதியில் இருக்கும் . இங்ஙனம் எலக்ட்ரான் சுழற்சி 
உடனிசைவு நிரலை இப் பகுதியில் பெறலாம் . 
12-2 . பயன்கள் ( Applications ) 

( 1 ) ஓர் அணு அல்லது உறுப்பில் உள்ள இணையாத 
எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ESR நிறநிரலினின்றும் கிடைக்கும் . 

( 2 ) மடங்கு அதிகரிப்பு வரி அல்லது மீநுண் அமைப்பு 
flyperfine structure ) ஒற்றைப்படை எலக்ட்ரான் , மூலக்கூறின் 
காந்த அணுக்கரு ஆகியவற்றிற்கு இடையே உள்ள இடை 
யீட்டினால் ஏற்பட்டதாகும் . 
இது கரிம 

மூலக்கூறுகளின் அமைப்பையும் , அவற்றில் 
எலக்ட்ரான் பகிர்தலையும் காட்டுகிறது . 


13 , அலகு கனஅளவும் , 

மோலார் கன அளவும் 
( Specific Volume and Molar Volume ) 


13-1 . அறிமுகம் ( Introduction ) 

ஒரு கிராம் எடையுள்ள ஒரு பொருளினால் ஏற்றுக்கொள்ளப் 
படக்கூடிய 

கன அளவே ( மி.லி. ) அதன் அலகு கன அளவு 
எனப்படும் . ஒரு கிராம் மூலக்கூறு எடையுள்ள பொருளினால் 
ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கன அளவு ( மி.லி. ) மோலார் கன 
அளவு எனப்படும் . எனவே , ஒரு பொருளினால் அடர்த்தி d- யும் , 
மூலக்கூறு எடை M- ம் ஆயின் , அதன் அலகு கன அளவு 
1 

1 
மோலார் கன அளவு 

X M ஆகும் . தி . வெ . அ . - வில் 
d 

d 
அனைத்து வாயுக்களின் மோலார் கன அளவும் சுமார் 22,410 
மி.லி. ஆகும் . வாயுக்கள் அவொகேட்ரோவின் விதிக்கு முழுதும் 
கட்டுப்படுவதில்லை யாதலின் , இம் மதிப்பினின்றும் சிறு வேறு 
பாடுகள் காணப்படுகின்றன . 


. 


மூலக்கூறு எடை கண்டு பிடிப்பதற்கான முறைகளை நாம் 
அறிவோம் . ஒப்படர்த்தி கண்டறிவதற்கான முறைகளையும் நாம் 
அறிவோம் . எனவே , மோலார் கனஅளவையும் நாம் கணக்கிட் 
டறிவது எளிது . 


13-2 . மோலார் கன அளவும் , வேதியிய அமைப்பும் ( Molar 

volume and chemical constitution ) 
1842 , 1855 ஆகிய ஆண்டுகளில் கோப் ( Kopp ) என்பவர் 
வாயு மண்டல அழுத்தத்தில் , பல நீர்மங்களின் மோலார் கன 
அளவுகளை - அவற்றின் கொதிநிலைகளில் அளந்தறிந்தார் . 
இங்ஙனம் , ஆல்கஹால் படிவரிசையிலுள்ள 

ஆல்கஹால் 
களுக்கு மோலார் கன அளவை அறிந்ததில் , அடுத்தடுத்த 


பல 


168 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


இரண்டு ஆல்கஹால்களுக்கிடையில் உள்ள வேறுபாடு நிலையான 
மதிப்புடையதாக ( 16 • 2 ) இருக்கக் கண்டார் . எனவே , இவ் 
வேறுபாடு ஒரு CH , தொகுதிக்குரியதாகும் எனக் காட்டினார் . 
ஒவ்வோர் அணுவும் , தொகுதியும் ஒரு குறிப்பிட்ட நிலைத்த 
மோலார் கன அளவை உடையதாக இருக்கலாம் எனக் கூறினார் . 
சேர்மம் உண்டாகும்போதும் அவற்றிற்குரிய மோலார் 
அல்லது அணுக் கன அளவு மாறுவதில்லை . இதனை ஒரு விதி 
யாகவே அவர் கொடுத்தார் . கோப் விதி கூறுவதாவது : 

ஒரு 
நீர்மத்தின் மோலார் கன அளவு அதில் அடங்கியுள்ள அணுக் 
களின் அணுக் 

கன அளவுகளின் கூட்டுத்தொகைக்குச் சம 
மாகும் . கீழ்க்காணும் அட்டவணை இதனை எடுத்துக்காட்டும் . 


இரு அடுத்தடுத்த மோலார் 
o c 

அடுத்தடுத்த 
ஆல்கஹாலின் 

சேர்மங்களுக் கன சேர்மங்களுக் 
அடர்த்தி 
வாய்பாடு 

கிடையில் 

அளவு கிடையில் 
D 

வேறுபாடு ( M / p ) | வேறுபாடு 


-- 


39.4 


- . 006 


57. | 


17. 7 


73.4 


16. 3 


0.006 


85.9 


116. 5 


сн . Он 

0-812 
CH3CH2OH 0.806 
CH , ( CH2 ) CH , OH 0817 
CHg ( CH2 ) , CHzOH | 0 * 823 
cHg (CH2) ,CH , OH | 0 • 829 
CH ; ( CH2) ACHAOH | 0-833 
CHy ( CH2 ) ; CHADH | 0-836 
CH3CH2 CH2OH 0 : 839 
CH (CH )) - CH2OH ) 0.842 


0.006 


106 | 


16. 2 


0.004 


122.5 


16.4 


0.003 


138.7 


16.2 


154.9 


16.2 


0.003 
0.003 


17 | - || 


16. 2 


அட்டவணை 13-1 . 


பல்வேறு சேர்மங்களை அறிந்து கோப் ஓர் அணுவுக்கான 
அளவுப்பட்டியலைத் தயாரித்தார் . ஆனால் , ( 1906 ) -ல் லீபாஸ் 
( Le Bas ) என்பவரால் இவற்றில் பல தவறுகள் எடுத்துக்காட்டப் 
பட்டன . அமைப்பு , வடிவ வேறுபாடுகள் மோலார் கனஅளவில் 
குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உண்டாக்கும் 

லீபாஸ் 
சுட்டிக்காட்டினார் . எடுத்துக்காட்டுகள் ஆக்சிஜன் நைட்ரஜன் 
ஆகியவற்றிற்குக் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


என 


169 


அலகு கனஅளவும் மோலார் கன அளவும் 


அணு 


அணுக்கன 
அளவு 


அணு 


அணுக்கன 
அளவு 


14.8 


3 . 


12.0 


3.7 


22.2 


27.0 


37.0 


கார்பன் 
ஹைட்ரஜன் 
குளோரின் 
ப்ரோமின் 
அயொடின் 
சல் : பர் 
பென்சீன் 
வளையம் 
நைட்ரஜன் 

ஓரிணைய 
அமீன்களில் 


ஈரிணைய 
அமீன்களில் 
ஆக்சிஸன் ( 0 ") 
( ஆல்டிஹைட் 
கள், கீட்டோன் 
கள் ஆகிய 
வற்றில் ) 
ஆக்சிஜன் ( O ) 
மிதைல் எஸ் 
டர்களில் 
உயர் எஸ்டர் 
களில் 
அமிலங்களில் 


7.4 


25.6 


-15.0 


9. | 


15.6 


10.5 


12-0 


அட்டவணை 13-2 . 


இவ் விவரங்களினின்றும் எந்த ஒரு சேர்மத்துக்கும் ( குறிப்பாகக் 
கரிமச் சேர்மத்துக்கு ) மோலார் கன அளவைக் கணக்கிடலாம் . 
எடுத்துக்காட்டு : ஈதைல் அசெட்டேட்டுக்கு , 

0 

// 
CH - C - 0 - C , H , 
4C 14.8 x 4 = 59.2 

8 H = 3.7 x 8 29.6 
0 , C ) வில் = 7.4 x 1 = 7.4 
0 எஸ்டர்களில் - 11.0 x 1 11.0 


= 


மொத்தம் 


= 107.2 


பல 


சோதனை மதிப்பு 106.4 , கணக்கிட்ட மதிப்புடன் மிகவும் 
ஒத்துள்ளது . ஆயினும் சேர்மங்களுக்கு இத்தகைய 
ஒற்றுமை காணப்படுவதில்லை . இரண்டு ஐசோமர்களுக்கு ஒரே 
மதிப்பு எதிர்பார்க்கப்பட்டாலும் , நடைமுறையில் அவ்வாறு 
காணப்படுவதில்லை . எனவே , சக்டன் (Sugdene ) என்பவர் 
1924 - ல் , பேரக்கார் எனும் பண்பைக் கொடுத்தார் . இது 
மோலார் கனஅளவின் மற்றொரு வகையாகும் . அதனைப் புறப் 
பரப்பு இழுவிசை எனும் பகுதியில் காண்போம் . 


14. புறப்பரப்பு இழுவிசையும் 

பேரக்காரும் 

( Surface Tension and Parachor ) 
14-1 . அறிமுகம் ( Introduction ) 

ஒரு நீர்மத்தின் மேற்பரப்பிலுள்ள A எனும் மூலக்கூறையும் 
அகத்திலுள்ள B எனும் மூலக்கூறையும் காண்போம் . 


படம் 14-1 . 
மூலக்கூறு இடைக் கவர்ச்சியால் , B அருகிலுள்ள மூலக்கூறு 
களால் 

அனைத்துத் திசைகளிலும் சமமாக ஈர்க்கப்படுகிறது . 
ஆனால் , A கீழ்நோக்கியும் , பக்கவாட்டிலுமே ஈர்க்கப்படுகிறது . 
B- யின்மேல் செயல்படும் விசைகளின் தொகுபயன் பூஜ்யம் . 
ஆனால் மாறாக A சமன் செய்யப்படாத உள் நோக்கிய செங்குத் 
தான இழுவிசையால் ஈர்க்கப்படுகிறது . மேற்பரப்பிலுள்ள 
மற்ற அனைத்து மூலக்கூறுகளுக்குமே இது பொருந்தும் . எனவே , 
ஒரு நீர்மத்தின் மேற்பரப்பு , ஒரு சிறப்பு விசையின் இருப்பிட 
மாகிறது . 

இவ் விசையால் மேற்பரப்பிலுள்ள மூலக்கூறுகள் 
பிணைக்கப்பட்டு / ஓர் இழுக்கப்பட்ட சவ்வுபோல் செயல்பட்டுக் 
கீழேயுள்ள மூலக்கூறுகளை அழுத்தத்திற்குள்ளாக்க முயல் 
கின்றன . 

அதனால் கன அளவு கூடுமான வரை குறைகிறது . 
மேற்பரப்பின் அழுத்தத்திற்குக் காரணமான இவ் விசைக்குப் 
புறப்பரப்பு இழுவிசை என்று பெயர் . இதனைப் பின் வருமாறு 
வரையறுக்கலாம் : 

ஒரு நீர்மத்தின் மேற்பரப்பில் 1 செ.மீ. நீளமுள்ள ( கற்பனை ) 
கோட்டின் மேல் செயல்படும் விசைக்கு ( டைனில் ) மேற்பரப்பு 
இழுவிசை என்று பெயர் , 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


171 


14-2 . புறப்பரப்பு இழுவிசையை அளக்கும் முறைகள் : ( Methods . 

of determioing surface tension ) 
( 1 ) நுண் ( தந்துகிக் ) குழாய் உயர்வு முறை , ( 2 ) துளி எடை 
முறை , ( 3 ) வளைய முறை , ( 4 ) உச்சக் குமிழ் அழுத்த முறை 
ஆகியவற்றால் இதனை அளக்கலாம் . 


14-3 . பேரக்கார் ( Parachor ) 
14-31 . புறப்பரப்பு இழுவிசையும் , வேதியிய 
அமைப்பும் 

( பேரக்கார் ) ( Surface tension and - chemical 

constitution ) 
புறப்பரப்பு விசை , மேற்பரப்பிலுள்ள மூலக்கூறுகளின் மேல் 
செயல்படும் உள்நோக்கிய விசையாகும் . எனவே , இது மூலக் 
கூறுகளின் அமைப்பைப் பற்றிய விவரங்களைத் தரும் என எதிர் 
பார்க்கலாம் . 


= 


1923 - ல் மேக்ளியாட் ( Macleod ) சாதாரண நீர்மங்களுக்குப் 
புறப்பரப்பு ஈர்ப்பு விசைக்கும் , அடர்த்திக்கும் உள்ள ஒரு 
பயனுடைய தொடர்பினைக் கண்டுபிடித்தார் . அஃதாவது , 

11 

C 

D d 
இதில் , - நீர்மத்தின் புறப்பரப்பு இழுவிசை 

D நீர்மத்தின் அடர்த்தி சோதனைக்குரிய வெப்ப 
d ஆவியின் அடர்த்தி 

| 

நிலையில் . 
C மேக்ளியாட் மாறிலி எனப்படும் . 


மேக்ளியாடின் மாறிலி C இணக்கமடையாத மூலக்கூறு 
களுக்குப் பல்வேறு வெப்பநிலைகளிலும் நிலையாக உள்ளது . 
ஆனால் , ஆல்கஹால் போன்ற இணக்கமடைந்த ( Associated ) 
மூலக்கூறு நீர்மங்களுக்கு வெப்பநிலை உயர்வுடன் உயர்கிறது . 


1924- ல் சக்டன் - ( Sugden ) மேக்ளியாட் சமன்பாட்டின் 
இரு பக்கங்களையும் மூலக்கூறு எடை M- ஆல் பெருக்கி , 


My + = 


- 


MC 
D - u 
எனும் சமன்பாட்டைக் கொடுத்தார் . 


C- யும் 


இதில் , P-யும் ஒரு மாறிலி . ஏனெனில் , A- ம் 
மாறிலிகள் . P- யிக்குப் பேரக்கார் ” என்று பெயர் . 


172 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


சாதாரண வெப்ப நிலையில் ( நிலைமாறு வெப்பநிலையினின்றும் 
மிக மாறுபட்ட நிலையில் ) நீர்மத்தின் அடர்த்தி D-யுடன் 
ஒப்பிட , ஆவியின் அடர்த்தி d தள்ளத்தக்கது . எனவே , 


M24 


= P ஆகும் , 


D 


M 
இதில் , என்பது நீர்மத்தின் மோலார் கன அளவாகும் . 


D 


1 ஆகுமாறு 


வெப்பநிலையைப் புறப்பரப்பு இழுவிசை 
மாற்றினால் , 

M 
P - = My ஆகும் . 

D 


ஆகவே , புறப்பரப்பு இழுவிசை 1 ஆகும்போது , உள்ள 
மோலார் கன அளவே பேரக்கார் எனப்படும் . 


இரு நீர்மங்களுக்குப் பேரக்கார்கள் . 
P 

M 
DI 


Ps 


M ,2,3 


D. 


11 


... 


... 


( i ) 


M12 1 + D , 
M 


" ஆகும் . 


( ii) 


P. 


ஆகும் . 


M ,3,4D , 


1 


M , 


} 4 

= " , + ஆயின் அல்லது இரண்டுமே தனித்தனியே 
1 - க்குச் சமமாயின் , 

P , M1 
DI D , 

( M ,, , M ,, என்பவை 
மோலார் கன அளவுகள் ) . 

எனவே , இரு நீர்மங்களின் பேரக்கார்களை ஒப்பிடுவதென்பது , 
சமப் புறப்பரப்பு இழுவிசையில் இரண்டின் மோலார் கனஅளவு 
களையும் ஒப்பிடுவதாகும் . 


* - * 


V1 | 


M ) , 


மோலார் கன அளவு ஒரு கூட்டுத்தொகைசார் பண்பு என 
அறிவோம் . எனவே , பேரக்காரும் கூட்டுத்தொகைசார் பண் 
பாகத்தான் இருத்தல் வேண்டும் . 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


173 


( 1 ) எனவே , ஒருபடி வரிசைச் சேர்மங்களில் அடுத்தடுத்து 
இரு சேர்மங்களுக்கிடையில் உள்ள பேரக்கார் வேறுபாடு மாறிலி 
யாகும் . 

( 2 ) இரண்டு ஐசோமர்களின் பேரக்கார் மதிப்பும் ஒன்றே 
யாகும் . இவ் விரண்டு உண்மைகளைக் கீழ்க் கண்ட அட்ட . 
வணைகள் விளக்குகின்றன . 


ஐசோமரின் பெயர் 


பேரக்கார் 
மதிப்பு ( P ) 


293.6 


அமைல் பார்மேட் 
ஈதைல் ப்யூடிரேட் 


293.6 


ப்யூட்டைல் அசெட்டேட் 295.0 
ப்ரொபைல் ப்ரொப்யொனேட் 295 - 0 
ஆர்தோ சைலீன் ( XYLENE ) 

283 - 5 
மெட்டா சைலீன் 

285 3 
பேரா சைலீன் 

283.13 


அட்டவணை 1-1 


ஹைட்ரோ கார்பன்கள் 


எஸ்டர்கள் 


இரு அடுத்த 
சேர்மத்தின் பேரக்கார் 

இரு அடுத்த 

பேரக்கார் 
மதிப்பு 

சேர்மங்களுக் சேர்மத்தின் 
வாய்பாடு 

சேர்மங்களுக் 
கிடையில் 

மதிப்பு 
வாய்பாடு 

கிடையில் 
P வேறுபாடு 

வேறு பாடு 
AP 


P 


AP 


C2Hs 


| 10.5 


| C2H402 


138 | 


- 


CzH8 


150.8 


40.3 


CzH6 02 


177.3 


39.2 


C4HIO 


190 ) | 39.2 


C4He 02 ) 


216 . 


38. 8 


CHA 


270. | 


40 • 2x2 | cs H12 02 | 293-8) 


38. 8x2 


C His 


309.3 


39.2 


C7 H1402 


332-31 


38.5 


அட்டவணை 14-2 . 


174 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


1 


14-3-2 . அணு , அமைப்பு ஆகியவற்றிற்குரிய பேரக்கார்கள் 

( Atomic and structural parachors ) 
இரண்டு அடுத்தடுத்த படிவரிசைச் சேர்மங்களுக்குரிய 
“ பேரக்கார் வேறுபாடு , சராசரி 39 ஆகும் . நிறைவுற்ற ஹைட்ரோ 
கார்பன்களுக்கு ( C.H , n + , ) , nCH , தொகுதிக்கும் உரிய 
பேரக்கார்களின் சராசரி வேறுபாடு 34.2 ஆகும் . இஃது இரு 
-ஹைட்ரஜன் அணுக்களுக்குரியதாகும் . எனவே , ஒரு ஹைட்ரஜன் 
அணுவுக்கு 17 • 1 ஆகும் . எனவே , ஒரு கார்பன் அணுவுக்கு 
39-34-2 = 4.8 ஆகும் . இதையே கணித முறைப்படி பின் 
வருமாறு பெறலாம் . 


CH , தொகுதியால் வழங்கப்படும் பேரக்கார் மதிப்பு 39 . 
மோலார் பேரக்கார் , அணுப் பேரக்கார்களின் கூட்டுத்தொகை 
யாகும் எனக் கொண்டால் , ஹைட்ரஜன் அணுவின் பேரக்கார் . 

PcpHgn + , = PcH , + 2PH , = 39 • on + 2Py . 


r 


ஒரு ஹைட்ரோ கார்பனின் பேரக்கார் மதிப்பைப் பதிலீடு 
செய்ததில் 2PH , - க்கு உள்ள மதிப்புச் சுமார் 34-2 . 
எனவே , PH- ன் மதிப்பு 17 • 1 ஆகும் . 

Pc = PcH , = * PH 39 34.2 = 
இது போலவே பல்வேறு அணுக்களுக்கும் உரிய பேரக்கார் 
வேறுபாடுகளை நாம் பெறலாம் . 


4.8 


நிறைவுறாச் சேர்மங்களுக்கும் , வளையச் சேர்மங்களுக்கும் 
கணக்கிடப்பட்ட பேரக்கார் மதிப்புகளையும் , சோதனையில் 
கிடைத்த பேரக்கார் மதிப்புகளையும் ஒப்பிட்டுப் பார்த்ததில் 
இரு மதிப்புகளுக்கும் வேறுபாடு காணப்பட்டது . 


எனவே , பேரக்கார் கூட்டுத்தொகைசார் பண்பு மட்டுமன்று , 
அமைப்புச்சார் பண்புமாகும் என்பது தெளிவு . எடுத்துக்காட்டாக , 
எதிலீனுக்குரிய சோதனை மதிப்பு 99.5 . ஆனால் , இரு CH , 
தொகுதிகளுக்குரிய மதிப்புச் சுமார் 78 . வேறுபாடு 21.5 . 
இங்ஙனம் பல்வேறு நிறைவுறாச் சேர்மங்களை ஆய்ந்ததில் , ஓர் 
ஈரணைப்புப் பேரக்காருக்கு வழங்கும் மதிப்பு 23.2 என அறியப் 
பட்டது . ஓர் ஒற்றைப் பிணைப்புக்குப் பூஜ்யம் எனக் கொள்ளப் 
( பட்டது . மற்றப் பிணைப்புகள் , பல வளையங்கள் , பல 
அணுக்கள் ஆகியவற்றிற்குரிய மதிப்புகள் அட்டவணையில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


பல 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


175 


பேரக்கார் 
அணுவின் பெயர் P 


4.8 


17. | 


20.0 


60.0 


( 2 • 5 


கார்பன் 
ஹைட்ரஜன் 
ஆக்சிஜன் 

எஸ்டரில் 
நைட்ரஜன் 
குளோரின் 
ப்ரோமின் 
அயொடின் 
ஃபாஸ்ஃபரஸ் 
சல்பர் 


54.3 


68.0 


9 | • O 


39. 2 


48. 5 


அட்டவணை 14-3 . 


அமைப்பின் பெயர் 


பேரக்கார் 


P 


23. 2 
466 


. 


ஈரிணைப்பு 
மூவிணைப்பு 
ஈதல் பிணைப்பு 
( பாதிமின்முனைவுப் பிணைப்பு) 
மூவணு வளையம் 
நான்கணு வளையம் 
ஐந்தணு வளையம் 
ஆறணு வளையம் 
நேஃப்தலீன் வளையம் 


16. 7 


6 


8 : 5 


6 | 


12 - 2 


அட்டவணை 14-4 . 


176 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


அணுக்கள் , அமைப்புகள் ஆகியவற்றின் பேரக்கார் மதிப்பு 
களினின்றும் சேர்மங்களின் பேரக்கார் மதிப்புகளை எளிதில் 
கணக்கிடலாம் . இம் மதிப்புகள் மூலக்கூறுகளின் வடிவமைப்புகளை 
அறிவதில் பயன்படுகின்றன . வேதியிய அமைப்புகளைப் பற்றிய 
சிக்கல்களைத் தீர்ப்பதில் பேரக்கார் மிகவும் பயன்படுகிறது . 
எடுத்துக்காட்டுகள் 

பென்சீனின் அமைப்பு : கெகுலேயினால் ( Kekule ) கொடுக்கப் 
பட்ட , பென்சீனுக்குரிய அமைப்பின் பேரக்கார் மதிப்புப் ( கணிக் 
கப்பட்டது ) பின்வருமாறு : 

H 


- 


HC 


CH 


6C . = 6X4.8 = 28.8 


// 


AC 


CH 


6H = 6X17 . ) = 102.6 


ஒரு ஆறணு வளையம் 

6. | 
3 ஈரிணைப்புகள் 3x23-2 = 69.6 

மொத்தம் 207 . 
சோதனை மதிப்பு 206 • 2 . எனவே , கெகுலேயின் அமைப்பு 
உறுதியாகிறது . 


குவினோனின் அமைப்பு : குவினோனுக்கு ( Quinone ) இரண்டு 
அமைப்புகள் கொடுக்கப்பட்டன . அவையாவன : 


O=0 


HC 


HC 

|| 
HC . 


CH 
// 
CH 


| 


C : 
. 
CH 


HC 


O 


-O=0 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


177 


- 


- 


= 


1 - க்குப் பேரக்கார் மதிப்பு 

II- க்குப் பேரக்கார் மதிப்பு 
6 C = 614.8 = 28.8 

6 C = 6x4.8 28.8 
4 H = 4x 17.1 = 68.4 

4 H = 4x 17.1 68.4 
20 2x 20.0 = 40.0 

2 0 = 2x 20 40.0 
4 ஈரிணைப்புகள் = 4x 23-2 = 92.8 3 ஈரிணைப்புகள் = 3x 23.2 69.6 
1 ஆறணு வளையம் = 1 x6.1 = 6.1 

2 ஆறணுவளையங்கள் 2 = 6 • 1 = 12.2 


- 


மொத்தம் 


= 


236.1 


மொத்தம் 


219.0 


சோதனை மதிப்பு 236.8 . எனவே , அமைப்பு 1 - தான் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது . 
டொலுவோ நைட்ரைலின் ஐசோமர்கள் 

டொலுவோ நைட்ரைல் CHgC.H4CN 
CHz 

CH3 


CH3 


CN 


CN 


CN 
6 m 

p 
எனும் சேர்மத்துக்குக் கணக்கிட்டுக் 

கிடைத்த 

மதிப்பு 
292-9 ஆகும் . இதன் மூன்று ஐசோமர்களின் மதிப்புகளும் 
ஒத்துள்ளன . 

0 = 290.6 

295-6 
p 

294.4 
நைட்ரோ பென்சீனின் அமைப்பு 

நைட்ரோ பென்சீனுக்கு 


m = 


= 


4.4. 


C.H ; -N 


C.H ; -N 


I 

II 
ஆகிய இரண்டு அமைப்புகள் கொடுக்கப்பட்டன , 

1 - க்குக் கணிக்கப்பட்ட மதிப்பு = 288.9 
II-க்குக் கணிக்கப்பட்ட மதிப்பு = 264.1 
சோதனை 

மதிப்பு 264.5 . எனவே , அமைப்பு II- தான் 


சரியானது . 


மூ . மு . - 12 


178 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


பென்சிலின் ( Benzil ) அமைப்பு 

கொடுக்கப்பட்ட அமைப்புகள் 
CH – C - C – CH 


CH3 - C = C - C6H4 


= 0 


* N 


( 1 ) 


v = 0 


0 0 

0-0 
I 

II 
P கணக்கிடப்பட்டது = 476.0 P 464.4 

சோதனை மதிப்பு = 480. எனவே அமைப்பு 1 - தான் சரி . 
இணைதிறன்களைத் தீர்மானித்தல் : நைட்ரஜன் , சல்ஃபர் , ஃபாஸ் 
ஃபரஸ் ஆகியவற்றின் சேர்மங்களில் இணைதிறன்களைப் பற்றிய 
விவரங்களைப் பெறப் பேரக்கார் துணைபுரிகிறது. 
எடுத்துக்காட்டு 
நைட்ரோ தொகுதி : நைட்ரோ தொகுதியில் 

அணுக்கள் 
நான்கு விதமாக இணைந்திருக்கலாம் . எனவே , கணக்கிடப்பட்ட 
பேரக்கார் மதிப்புகளும் வெவ்வேறாகும் . அவையாவன : 
0 

-N 
O 

O 
அமைப்பு 

JI III 

IV 
பேரக்கார் 69.2 98.9 

74.1 

49.3 
( சக்டன் ) 

பல்வேறு நைட்ரோ சேர்மங்களை ஆய்ந்ததில் , நைட்ரோ 
தொகுதியின் பேரக்கார் மதிப்பு 73.0 எனச் சோதனை மூலம் 
கண்டறியப்பட்டது . எனவே , அமைப்பு 111 தான் சரியானது . 

ஐசோசயனைடு ( Iso - cyanide ) தொகுதி : இத் தொகுதிக்கு 
இரண்டு அமைப்புகள் கொடுக்கலாம் . 
I 

II 
--N = C 

N 
40.5 C 4.8 - N = C 

N = 12.5 
ஈரிணைப்பு 23.2 

C = 

4.8 
6-23 
மொத்தம் 40.5 

மூவிணைப்பு = 46.6 
பகுதி மின் 

1.6 
முனை இணைப்பு 


= 12.5 


- 


மொத்தம் 


62.3 


சோதனை மதிப்பு 65 . எனவே , அமைப்பு 11 தான் மிகுதியும் 
உள்ளது என்பது தெளிவு . இராமன் நிரல் , இருமின்முனை திருப்புத் 
திறன் ஆகியவற்றினின்றும் கிடைத்த விவரங்களும் இதனையே 
உறுதிப்படுத்துகின்றன . 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


179 


கார்பன் மோனாக்சைடு 
இதற்குக் கொடுக்கப்பட்ட இரண்டு அமைப்புகள் 
I 

II 
C = 0 

C = 0 


பேரக்கார் 


48.0 


69.8 ) 


= 46.6 


சோதனை மதிப்பு 61-6 . எனவே , அமைப்பு II தான் சரியானது . 
இருமுனை திருப்புத்திறன் விவரங்களும் இதனை உறுதிப்படுத்து 
கின்றன . 69.8 , 61-6 ஆகியவற்றிற்கு இடையிலுள்ள மிகுந்த 
வேறுபாடு , உடனிசைவால் ( Resonance ) உண்டானது . 
ஒற்றை எலக்ட்ரான் பிணைப்பு 
ஆறு எலக்ட்ரான்களைக் கொண்ட ஒரு மூவிணைப் 
பின் ( Triple bond ) பேரக்கார் மதிப்பு 
நான்கு எலக்ட்ரான்களைக் கொண்ட ஈரிணைப்பின் 
( Double bond ) பேரக்கார் மதிப்பு 

= 23.2 
-- இரண்டு எலக்ட்ரான்களைக் கொண்ட ஒற்றைப் 

0.0 
பிணைப்பின் ( Single bond ) பேரக்கார் மதிப்பு 

எனவே , ஓர் எலக்ட்ரானைக் கொண்ட ஒற்றைப் பிணைப்புக் 
குரிய பேரக்கார் மதிப்பு 11.6 ஆகும் . 

ஒற்றைப் பிணைப்புக்கான சான்று பேரக்கார் கொள்கை 
யினின்றும் பெறப்படுகிறது . 
எடுத்துக்காட்டு 

ஃபாஸ்ஃபரஸ் ஐங்குளோரைடுக்கு இரண்டு அமைப்புகள் 
கொடுக்கப்படலாம் . 


} - 
ஈரிணைப்பின் } 

றைப் } 


c ? C 


c ? 


Ccl 


cl 


cl 


T 


P 


c ? 


c ? 


c ? 


T 


11 


பேரக்கார் மதிப்பு 

= 316.9 

பேரக்கார் மதிப்பு = 284 
சோதனை மதிப்பு = 282.5 . 

எனவே , 

PCI5-ல் ஒற்றை 
எலக்ட்ரான் பிணைப்புகள் இருப்பது உறுதி . 


180 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


சல்ஃபர் அறுஃபுளூரைடு ( SF ) 

அனைத்துப் பிணைப்புகளும் சமவலுப் பங்கீட்டுப் பிணைப்பு 
களாயின் கணிக்கப்பட்ட பேரக்கார் மதிப்பு 198.2 ஆகும் . 
ஆனால் , சோதனை மதிப்பு 144 தான் . நான்கு ஒற்றை எலக்ட் 
ரான் பிணைப்புகள் இருப்பதாகக் கொண்டால் இதனை விளக் 
கலாம் . 

198.2 46.4 = 151.8 . 
இதுபோலவே உலோகக் கொடுக்கிணைப்புச் ( Chelate ) சேர் 
மங்களின் அமைப்புகளும் விளக்கப்பட்டுள்ளன . 
14-4 . பேரக்காரும் மூலக்கூறு இணக்கமும் ( Parachor and 

molecular association ) 
நீர் , ஈதைல் ஆல்கஹால் போன்ற நீர்மங்கள் , நீர்ம நிலையில் 
ஹைட்ரஜன் பிணைப்பினால் மூலக்கூறு இணக்கத்துக்கு ( Malecular 
association ) உள்ளாகின்றன . இத்தகைய சேர்மங்களுக்குப் 
பேரக்காரின் சோதனை மதிப்புக் கணக்கிடப்பட்ட மதிப்பைவிடக் 
குறைவாக உள்ளது . குறைந்த வெப்பநிலைகளில் மூலக்கூறு 
இணக்கத்துக்கு வாய்ப்பு அதிகமாதலின் , இம் மதிப்பு வேறுபாடு 
அதிகமாகும் . எடுத்துக்காட்டாக , ஈதைல் ஆல்கஹாலுக்குக் 
கணக்கிடப்பட்ட மதிப்பு 132.2 . 
சோதனை மதிப்பு 30 ° C 125.4 
20 ° C 126.9 

ஆகும் . 
200 ° C 131.0 
சிட்ஜ்விக்கின் ( Sidgewick ) கருத்துப்படி இதனை 

விளக்க 
லாம் . பிணைப்பு அதிகரித்தால் பேரக்கார் மதிப்புக் குறையும் . 
ஈதைல் ஆல்கஹாலில் இரண்டு மூலக்கூறுகள் 
C , H , 

CH ;, 
| 

| 
H -U 

H - 0 
என இணைகின்றன . 

மூலக்கூறு இணக்கத்தினால் , ஆக்சிஜன் , ஹைட்ரஜன் 
அணுக்களுக்கிடையில் பங்கீட்டுப் பிணைப்புகள் உண்டாகின்றன 
எனச் சிட்ஜ்விக் கூறினார் . எனவே , ஹைட்ரஜனின் பிணைப்பு 
ஒன்றிலிருந்து இரண்டாக உயர்கிறது . ஓர் ஈதைல் பிணைப்புக்குப் 
( அல்லது பாதி மின்முனைப் பிணைப்புக்கு ) பேரக்கார் - 1 • 6 . ஒரு 
சகவலுப் பிணைப்புக்கு --12.8 . எனவே , இரண்டு ஈதைல் ஆல் 
கஹால் மூலக்கூறுகளுக்குப் பேரக்கார் குறைதல் = 12.8 + 1-6 

14.4 
= 14.4 ஆகும் . ஆகவே ஒரு மூலக்கூறுக்கு 

= 7-2 ஆகும் . 


ன் 


- - - 


புறப்பரப்பு இழுவிசையும் பேரக்காரும் 


181 


- 


மூன்று மூலக்கூறுகளுக்கிடையில் இணக்கம் நிகழ்ந்தால் இரு 
ஹைட்ரஜன் பிணைப்புகள் உண்டாகின்றன . எனவே , மொத்தப் 
பேரக்கார் குறைவு 14.4 x 2 28.8 . ஒவ்வொரு மூலக் 

28.8 
கூறுக்கும் உரிய குறை = 9.6 ஆகும் . - 30 ° C- ல் ஈதைல் 

3 
ஆல்கஹாலுக்குச் சோதனை மதிப்பு 125.4 . கணக்கிடப்பட்ட 
மதிப்பினின்றும் இது 6.8 அலகுகள் குறைவு . எனவே , -30 ° C- ல் 
ஈதைல் ஆல்கஹால் பெருமளவும் இரு மூலக்கூறு இணைகளாகவே 
( இருபடி ) உள்ளது . வெப்பநிலை உயர உயர மூலக்கூறு இணக்க 
எண்ணும் , பேரக்கார் மதிப்பு வேறுபாடும் குறைகின்றன . 


இதுவரை நாம் கண்டறிந்த அணுக்களின் பேரக்கார் 
மதிப்புகள் அவற்றின் சாதாரண இணைதிறனில் ஆகும் . இணை 
திறன் ஒன்று அதிகரித்தால் பேரக்கார் மதிப்புச் 

சுமார் 13 
அலகுகள் குறையும் . அதிக அணுஎண் உள்ள தனிமங்களுக்கு 
இம் மதிப்புக் குறைவதும் குறைவாகவே அமையும் . 
எடுத்துக்காட்டு 

Se , Te = 11 , 1 = 8.6 , S = 13 . 
இதனைப் பெறும் விதம் : SF : - க்குரிய மதிப்பு 198.5 ஆனால் 
சோதனை மதிப்பு 146.5 . எனவே , 4 இணைதிறன் உயர்வுக்குரிய 
குறைவு ( 19845-146.5 ) = 52. எனவே , 1 - க்கு 13 . 


14-5 . பேரக்காரின் குறைபாடுகள் 

இதுவரை பேரக்காரின் பயன்களைக் கண்டோம் . இப்போது 
அதன் குறைகளைக் காண்போம் . 


கரிம அசைடுகள் ( Organic azides ) , அலிஃபேட்டிக் டையசோ 
சேர்மங்கள் ஆகியவற்றிற்கு வளைய அமைப்புகள் இருக்கலாம் 
எனப் பேரக்கார் மதிப்புகள் காட்டுகின்றன . ஆனால் , எலக்ட்ரான் 
விளிம்பு வளைவடைதல் போன்ற ஆய்வுகள் , இவற்றிற்கு நேர்க் 
கோட்டு அமைப்பைக் காட்டுகின்றன . எனவே , பேரக்கார் இது 
போன்ற தவறான விவரத்தையும் சில வேளைகளில் தரக்கூடும் . 
( இது ரெசொனென்ஸைக் கருத்தில் கொள்ளாததால் ஏற்பட்ட 
தவறாகவும் இருக்கலாம் ) . 


பல கரிம - உலோகச் சேர்மங்களில் பேரக்காரின் கூட்டுத் 
தொகைசார் தன்மை பொருந்துவதில்லை . இவை போன்றவை 
பேரக்காரின் சில குறைபாடுகளாகும் . 


182 


மூலக்கூறு அமைப்புகளை ... இயற்பியல் முறைகள் 


14-6 . ரிஃப்ரேக்கார் ( Refrachor ) 

பேரக்காரையும் , ஒளி முறிவு எண்ணையும் ( Refractive Index ) 
இணைத்து , ஜோஷி , டூலி ( Joshi and Tuli ) ஆகியோர் ரிஃப்ரேக் 
கார் எனும் மாறிலியைக் கொடுத்தனர் . இதனை [ F ] எனக் குறித் 
தனர் . [ F ] = - P log [ nD20 - 1 ] 


மட்டுமன்றி , மேலும் சில 


பேரக்காருக்குரிய பயன்கள் 
பயன்கள் இதற்கு உள . 


( 1 ) கீட்டோ - ஈனால் இயங்கு சமநிலைக் கலவையின் சத 

விகித இயைபை அறிய , இது பயன்படுகிறது . கீட்டோ , 
ஈனால் அமைப்புகளில் ரிஃப்ரேக்கார் வேறுபாடு 12.4 
அலகுகள் . பேரக்கார் வேறுபாடு 1.4 . மோலார் ஒளி 
முறிவு எண் வேறுபாடு 1-08 . இதனின்றும் சதவிகித 

இயைபை அறியலாம் . 
( 2 ) நிலையாக இணைந்த ஹாலஜன் அணுக்களையும் , கிளர் 

வுற்று எளிதில் வினைபுரியும் ஹாலஜன் அணுக்களையும் 

வேறுபடுத்தி அறியவும் இஃது உதவுகிறது . 
( 3 ) கட்டமைப்பு மாற்றுகளை அறிவதிலும் ரிஃப்ரேக்கார் 

பயன்படுகிறது . 


பின் வரும் 


குவினோனுக்குப் 
பட்டுள்ளன . 


அமைப்புகள் 


கொடுக்கப் 


சோதனை மூலம் அதன் பேரக்கார் மதிப்பு 237 என அறியப் 
பட்டது . பல்வேறு அணுக்கள் , பிணைப்புகள் ஆகியவற்றிற்குரிய 
மதிப்புப் பின் வருமாறு : 

H = 17 • 1 , C = 4-8 , 0 = 20 , இரட்டைப்பிணைப்பு = 2 • 3 , 


ஆறு கார்பன் அணுக்களைக் கொண்ட வளையம் = 6.1 

மேற்கண்ட அமைப்புகளில் எதனையும் ஏற்றுக் கொள்ளலாம் . 


15. பாகுத்தன்மை 

( Viscosity ) 


15-1 . அறிமுகம் ( Introduction ) 

வழிந்தோடுதல் நீர்மங்களுக்கே உரிய ஒரு பண்பாகும் . சில 
நீர்மங்கள் எளிதில் வழிந்தோடுகின்றன . சில மெதுவாகவே 
ஓடுகின்றன . 

எடுத்துக்காட்டாக ஒரு கண்ணாடித் தகட்டின் 
மேல் ஈதரையும் , கிளிசராலையும் ஓடவிட்டால் ஈதர் கிளிசா 
ராலைவிட வேகமாக ஓடும் . எனவே , ஓடும் வேகம் நீர்மத்தின் 
பண்பையும் , அதனை ஓடச் செய்யும் விசையையும் பொறுத்தது . 
ஒரு கண்ணாடித் தகட்டின் மேல் வழிந்தோடும் ஒரு நீர்மத்தை 
ஆய்வோம் . நீர்மம் பல மூலக்கூறு தளங்களை உடையது . 
இத் தளங்கள் ஒன்றின்மேல் ஒன்றாக அமைந்துள்ளன . 


2 
3 


4 


படம் 15.1 . 


கண்ணாடித் தகட்டை ஒட்டியுள்ள அடுக்கு ( தளம் - Layer )) 
நிலையாக உள்ளது . அதன் மேலுள்ள தளம் மெதுவாக நகர்கிறது . 
அதன் மேலுள்ள மூன்றாவது தளம் மேலும் வேகமாக ஓடுகிறது . 
எல்லாவற்றிற்கும் மேலேயுள்ள நான்காவது தளம் அனைத்தினும் 
வேகமுடையது . நீர்மம் நகரும் திசையில் வெவ்வேறு அடுக்குகள் 
ஒன்றினொன்று மாறுபட்ட வேகத்துடன் ஓடுகின்றன . ஒவ்வொரு 
தளத்தையும் , மற்றத் தளம் மெதுவாக நகருமாறு ஓர் உராய்வைக் 
கொடுக்கிறது . இத்தகைய அக உராய்வு விசைக்குப் பாகுநிலைத் 
தன்மை என்று பெயர் . நீர்மத்தின் ஓட்டம் நிலையான வேகத்தைப் 
பெறும்போது இரண்டு தளங்களுக்கிடையில் சீரான திசை வேக 
வேறுபாடு இருக்கும் . இத்தகைய நிலையை நிலைக்கச் செய்வது 
ஓர் அலகுப் பரப்பில் செயல்படத் தேவையான 
இவ் வடுக்குகளின் திசை வேக வேறுபாட்டுக்கு நேர்விகிதத்தில் 


விசை , 


184 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


இருக்கும் . அவற்றிற்கிடையேயுள்ள தூரத்துக்கு எதிர்விகிதத்தில் 
இருக்கும் . அஃதாவது , 


விசை Fd 


அல்லது F = -- 


குணகம் 
எண் 


இதில் 17 என்பது பாகு நிலை 

( Co - efficient of viscosity ) 
எனப்படும் . 7 கிரேக்க எழுத்து ஈட்டா ( Eta ) . இதனை ஒரு 
சென்டிமீட்டர் தூரத்தால் பிரிக்கப்பட்ட இரண்டு தளங்களுக் 
கிடையில் , ஓர் அலகு திசைவேக வேறுபாட்டை உண்டாக்கத் 
தேவையான , ஒரு ச.செ.மீ. பரப்பின்மேல் செயல்படும் விசை 
என வரையறுக்கலாம் . இதனை டைன்ஸ் / ச.செ.மீ . எனும் அலகில் 
கொடுக்கிறோம் . 


இதன் தலைகீழுக்கு ஓடும் தன்மைக் குணகம் ( Fluidity ) 
என்று பெயர் . 

1 
அஃதாவது , ஓடும் தன்மை = 

டி 


1 


9 


= 


. 


15-2 . பாகு நிலைக் குணகத்தை அளத்தல் ( Determination of 

coefficient of viscosity ) 
இதனை ஆஸ்ட்வால்டு ( Ostwald ) பாகு நிலை மானியால் அளக் 
கலாம் . அனைத்து நீர்மங்களின் பாகுநிலை எண்ணையும் , நீருடன் 
ஒப்பிட்டே கொடுக்கிறோம் . அதன் தனித்த பாகுநிலை எண் 
வேண்டுமானால் , . நீரில் பாகுநிலை எண்ணைப் பயன்படுத்தி 
அறியலாம் . 


15-3 . பாகுத்தன்மையும் , வேதியிய அமைப்பும் ( Viscosity 

and chemical constitution ) 
இரு நீர்ம மூலக்கூறு தளங்கள் ஒன்றின்மேல் ஒன்று நகரும் 
போது உண்டாகும் , தடையைப் பொறுத்தே பாகுத்தன்மை 
அமைகிறது . மூலக்கூறுகளுக் கிடையில் உள்ள வான் டெர் 
வால்சின் விசை போன்றவற்றாலேயே இது நிகழ்கிறது . வான் 
டெர் வால்ஸ் விசைகள் , மூலக்கூறுகளின் பருமன் , உருவம் 
ஆகியவற்றைப் பொறுத்தவை . எனவே , பாகு நிலைக்கும் , அமைப் 
புக்கும் இடையில் ஒரு தொடர்பை எதிர்பார்ப்பது இயல்பே . 
பாகு நிலைக் குணகம் , பகுதி கூட்டுத் தொகைசார் பண்பும் , பகுதி 
அமைப்புச்சார் பண்புமாகும் . பின் வரும் சில தொடர்புகள் 
காணப்பட்டுள்ளன . 


பாகுத்தன்மை 


185 


( 1 ) ஒருபடி வரிசைச் சேர்மங்களில் , பாகு நிலை மூலக்கூறு 

எடையுடன் அதிகரிக்கிறது . அடுத்தடுத்த இரு 
சேர்மங்களுக்கிடையில் பாகுநிலை எண் வேறுபாடு 
நிலையானது . இவ் வேறுபாடு CH , - வுக்குரியது . 


( 2 ) n- ஐசோமர்களின் பாகுத்தன்மை , கிளைச் சங்கிலி 

கொண்ட ஐசோமர்களின் பாகுத்தன்மையைவிட 
அதிகம் . 


( 3 ) 


மாறுபக்க ஐசோமரின் ( Trans isomer ) பாகுத் தன்மை , 
ஒரு பக்க ஐசோமரின் ( Cis isomer ) பாகுத் தன்மையை 
விட அதிகம் . 


( 4 ) மோலார் கன அளவுக்கும் , பாகுத் தன்மைக்கும் 

இடையே ஒரு தொடர்பை 1909 - ல் டன்ஸ்டன் 
( Dunstan ) கண்டு பிடித்தார் . அஃதாவது 


P 
x nx 108 

= 40 முதல் 60 வரை . 
M 


இதில் P நீர்மத்தின் அடர்த்தி . M மூலக்கூறு எடை . பென்சீன் 
அசெட்டோன் போன்ற மூலக்கூறு இணக்கமற்ற பொருள்களுக் 
குத்தான் இது பொருந்தும் . இணக்கமுடைய மூலக்கூறுகளுக்கு 
மதிப்பு மிக அதிகமாகும் , பென் சீனுக்கு மதிப்பு 73 எனினும் , இஃது 
இணக்கமற்றது எனக் கொள்ளலாம் . அசெட்டோனுக்கு 43 . 
எனவே , நிச்சயம் இணக்கமற்றது . நீருக்கு இதன் மதிப்பு 559 . 
எனவே , நீர் மிக அதிகமான மூலக்கூறு இணக்கமுடைய ஒரு 
நீர்மம் என்பது தெளிவு . 
M 

M 
மோலார் கன 
p 

P 
கிராம் மூலக்கூறு நீர்மம் பரவியுள்ள பரப்பைக் குறிக்கிறது . 
அதுவே மோலார் பரப்பாகும் . மோலார் பரப்பு , பாகுநிலைக் 
-குணகம் ஆகியவற்றின் பெருக்குத் தொகை , மோலார் பாகு நிலைக் 
குணகம் எனப்படும் . அஃதாவது மோலார் பாகு நிலைக் குணகம் = 
மோலார் பரப்பு X பாகுநிலைக் குணகம் 


= ( * ) x7 


தோர்ப்பும் ( Thorpe ) , ரோட்ஜரும் ( Rodger ) 1894 - ல் 
மோலார் பாகு நிலைக் குணகம் ஒரு கூட்டுத்தொகைசார் பண்பு 
“எனக் கண்டனர் . 


186 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


... 


அணு மற்றும் அமைப்புகளுக்குரிய 
பாகுநிலைக் குணகங்கள் 


பாகுநிலைக்குணகம் 
(மில்லி பாய்சுகள் ) 


80 


ஹைட்ரஜன் 
கரி 
குளோரின் 
ஆக்சிஜன் 
( H -ல் ) 
ஆக்சிஜன் 
( > c = 0- ல் ) 
ஈரிணைப்பு 


98 
284 
196 


248 


|| 3 


அட்ட வணை 15-1 . 


என 


15-4 . பயன்கள் ( Applications ) 

அட்டவணையிலுள்ள மாறிலிகளினின்றும் அமைப்புத் தெரிந்த 
ஒரு சேர்மத்துக்கு , மோலார் பாகு நிலைக் குணகத்தைக் கணக் 
கிடலாம் . சோதனை மதிப்பு இத்துடன் ஒத்திருந்தால் அமைப்புச் 
சரியானது 

உறுதிப்படுத்தலாம் . எடுத்துக்காட்டாக , 
புரொப்யோனிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம் . 

இதன் 
அமைப்பை , 

0 

// 
CH , -CH , -C - OH 
என எழுதலாம் . 

அட்டவணையின்றும் மோலார் பாகுநிலைக் குணகத்தைக் 
கணக்கிடலாம் . 

6 H. 6 x 80 = 480 
0 ( CO- வில் ) = 248 

0 ( OH-இல் ) 196 
3 C ( 3 x 98 ) = 294 


மொத்தம் 


630 


சோதனை மதிப்பும் 630 தான் . எனவே , 
சரியானதே . 


அமைப்புச் 


பாகுத்தன்மை 


187 


பென்சீன் கரைப்பானில் 

பலபடி 

கரைந்துள்ளபோது , 
கரைசலின் பாகுநிலை , கரைப்பானின் பாகு நிலையைவிட அதிக 
மாகும் . ஸ்டாடின்ஜர் ( Staudinger ) 1938 - ல் பின் வரும் சமன் 
பாட்டைக் கொடுத்தார் , 


1-7 , 


kcn 


10 


- 


இதில் , 11 = கரைசலின் பாகுநிலைக் குணகம் 

1 . = கரைப்பானின் பாகு நிலைக் குணகம் .. 
k ஒரு மாறிலி 
C = ஒருபடியின் செறிவு 
n = பலபடியில் இணைந்துள்ள ஒருபடிகளின் 

எண்ணிக்கை .. 
15-5 . ரியோகார் ( Rheochor ) 
நியூட்டன் ஃபிரண்ட் ( Newton Friend ) என்பவர் மோலார் 

1 
கன அளவைப் பாகு நிலைக் குணகத்தின் 

87 

படியால் பெருக்க , 
ஒரு மாறிலி கிடைக்கும் . இதற்கு ரியோகார் என்று பெயர் . 
அஃதாவது , 

M 
R 

X 

P 
எனவே , பாகு நிலைக் குணகம் 1 ஆக இருக்கும் வெப்பநிலையில் , 
நீர்மத்தின் மோலார் கன அளவே ரியோகார் எனப்படும் . 
இதுவும் கூட்டுத்தொகை , அமைப்பு ஆகியவை சார் பண்பாகும் . 
ஆனால் இஃது அமைப்புகளைத் தீர்மானிப்பதில் குறிப்பிடத் தக்க 
அளவு பயன்படுவதில்லை . 


ப 


- 


16 மோலார் ஒளிவிலகல் 

( Molar Refraction ) 


16-1 . ஒளிவிலகல் எண் ( Reractive index) 

ஓர் ஒளிக்கதிர் காற்றினின்றும் அடர்த்தி மிகுந்த ஊடகத் 
தினுள் புகும்போது , அது புகும் திசையிலிருந்து விலகுகிறது . 
கதிர் ஊடகத்தில் புகும் புள்ளியில் ஊடகத்துக்குச் செங்குத்துக் 
கோடு வரைந்தால் விலக்கம் செங்குத்துக் கோட்டை நோக்கி 


படம் 16-1 


இருக்கும் . புகு கோணத்தின் சைனுக்கும் ( sin i ) விலக்கல்கோணத் 
தின் சைனுக்கும் ( sinr ) இடையிலுள்ள விகிதம் ஒரு மாறிலியாகும் . 
இதன் மதிப்பு நீர்மத்திற்கே உரிய பண்பாகும் ( ஸ்நெல் விதி - 
Snell s law ) . இம்மாறா விகிதம் n ஒளிவிலகல் எண் எனப்படும் . 


அதனை 


sin i 
sinr 


என எழுதலாம் . 


ஒளி அலைக் கொள்கையின்படி , புகு கோணத்தின் சைன் , விலகு 
கோணத்தின் சைன் ஆகியவற்றின் விகிதம் , அவ் விரண்டு 
ஊடகங்களில் ஒளியின் திசைவேகங்களின் விகித்ததிற்குச் சமம் . 


sin i 


அஃதாவது , n = 


காற்றில் திசை வேகம் 
நீர்மத்தில் திசை வேகம் 


sin r 


மோலார் ஒளி விலகல் 


189 


ஒளி விலகல் விதியினின்றும் , அடர்த்தி குறைந்த ஊடகத்தி 
னின்றும் , அடர்த்தி அதிகமான ஊடகத்திற்குள் ஒளி பாயும் : 


போது , 


sin i 


112 


= 


என அறியலாம் . 


sin r 


111 


இவற்றில் ng , அடர்த்தி குறைஊடகத்தின் ஒளிவிலகல் எண் . 


n ,, அடர்த்தி மிகுஊடகத்தின் ஒளிவிலகல் எண் . 


புகுகோணம் 90 °-க்குமேல் இருக்க முடியாது . அது 90 ° ஆயின் 


sin r = 


எனப் பெறலாம் . ஏனெனில் sin 90 = 1 . 


1 . 


16-2 . ஒளி விலகல் எண்ணை அளத்தல் ( Determination of 

refractive index 
விரைவாக ஒளிவிலகல் எண்ணை அளப்பதற்காகப் பல ஒளி 
விலகல் அளவுமானிகள் உள்ளன . அவற்றில் பல்ஃப்ரிக் ( Pulfrich ) , 
அப்பே (Abbe ) அளவு மானிகள் போன்றவை சில . 


16-3 . ஒளிவிலகல் எண்ணும் - வேதியிய அமைப்பும் ( Refractive 

index and chemical constitution ) 
ஒரு நீர்மத்தின் ஒளிவிலகல் எண் , ஒளியின் அலை நீளத்தைப் 
பொறுத்தும் , வெப்ப நிலையைப் பொறுத்தும் மாறுபடும் . எனவே , 
இது பல நீர்மங்களின் ஒளி விலக்கத் திறனை ஒப்பிடத்தகுந்த. 
தென்றும் , அவற்றின் அமைப்பைப் பொறுத்ததென்றும் கொள்ள 
இயலாது . வெப்பநிலையின் 

விளைவை 

ஈடு செய்வதற்கு . 
லோரன்ஸ் ( Lorenz ) , லோரன்ட்ஸ் ( Lorentz ) ஆகிய இருவர் 
1880 - ல் , கொள்கை 

அடிப்படையில் ஒரு சமன்பாட்டைக் 
கொடுத்தனர் . அஃதாவது , 


- 


R 


1 
p 


1 
n + 2 


( 1 ) 


-- 


... 


இதில் , n , ஒளிவிலகல் எண் 


P , அடர்த்தி 


R , ஒரு மாறிலி 


190 


மூலக்கூறு அமைப்புகளை .... இயற்பியல் முறைகள் 


இஃது அலகு ஒளிவிலக்கம் ( Specific refraction or refractivity ) 
எனப்படும் . பல்வேறு ஊடகங்களின் ( நீர்மங்களின் ) ஒளி 
-விலக்கத்திறனை ஒப்பிடுவதற்கு , அவற்றின் அலகு ஒளிவிலக் 
கத்தை மூலக்கூறு எடையால் பெருக்கி , மோலார் ஒளி விலக்கம் 
( Molecular refraction or Molecular refractivity ) எனும் பண்பு 
கொடுக்கப்பட்டது . அஃதாவது , 

1 

( 2 ) 
n " + 2 P 


RM 


= 


இதில் M மூலக்கூறு எடை . RM மோலார் ஒளி விலக்கம் . 
இதன் மதிப்பு ஒரு மாறிலி . இது நீர்மத்துக்கே உரிய மதிப்புடைய 
தாகும் . வெப்பநிலையுடன் மாறுவதில்லை . 


மோலார் ஒளிவிலக்கம் , ஒரு பகுதி கூட்டுத் தொகைசார் 
பண்பும் , மறுபகுதி அமைப்புச்சார் பண்புமாகும் . ஒரு படிவரிசை 
யில் அடுத்தடுத்த சேர்மங்களின் மோலார் ஒளி விலக்கத்தை 
அளந்தால் , அவற்றிற்கிடையில் உள்ள வேறுபாடு நிலையானது . 
-CH , - வுக்குரியது . Na- D வரியுடன் அதன் மதிப்பு 4.618 ஆகும் , 
ஹெக்சேனுக்குரிய ( CH , ) சோதனை மோலார் ஒளிவிலக்கத் 
தினின்றும் , 6 CH , தொகுதிகளுக்குரிய ( 6 x 4.618 )-ஐக் 
கழித்தால் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களுக்குரிய ஒளிவிலக்கம் 
கிடைக்கும் . இதனின்றும் ஓர் அணுவுக்குரிய - மதிப்பைப் 
பெறலாம் . 


ஆல்கஹாலின் 
வாய்பாடு 


இருஅடுத்தடுத்த 
D- வரிக்குரிய சேர்மங்களுக் 

கிடையில் 
வேறுபாடு 


RM 


Сн он 


8 • 218 


CH ; CH2 OH 


12.839 


4. 621 


CH ; CH , CH2 OH 


-17-515 


4. 676 


4. 65 


CHz CH , CH , CH2OH 22-130 
CH ; (CH2 ) , CH , OH 26.744 


4. 614 


அட்டவணை 16-1 . 


மோலார் ஒளி விலகல் 


191 


அணு , தொகுதி 
அல்லது அமைப்பு 


மதிப்பு 


அணு , தொகுதி 
அல்லது அமைப்பு 


மதிப்பு 


2.499 


2 : 840 


5. 653 


10-300 


4 601 


2.546 


CH , வுக்குரிய உயர்வு 

4.647 நைட்ரஜன் 

( ஈரிணைய அமீனில்) 
ஹைட்ரஜன் 

1.100 
கார்பன் 

நைட்ரஜன் 
C 2.418 ( மூவிணைய அமீனில்) 
க்ளோரின் c ? 5-967 மிதைல் தொகுதி 
ப்ரோமின் Br 8-865 ஈதைல் தொகுதி 
அயொடின் I 

13.900 

c = 0 அமைப்பு 
சல்ஃபர் (சல்ஃபைடில் 

- OH அமைப்பு 

7.97 
S 

-COOH அமைப்பு 
ஆக்சிஜன் ( கார் 2.211 -NO , அமைப்பு 
பானில் தொகுதியில் ) 

இரட்டைப் பிணைப்பு 
ஆக்சிஜன் ( ஈதரில் ) 
| - 644 

( c = C ) 
ஆக்சிஜன் ( ஹைட் 

மூவிணைப்பு ( c = c ) 

| . 525 
ராக்சிலில்) 

6 கார்பன் வளையம் 
நைட்ரஜன் 

2.322 

5 கார்பன் வளையம் 
( ஓரிணைய அமீனில்) 

4 கார்பன் வளையம் 


7.226 ) 


6.713 


1.733 


2 ! 398 
-0.15 
-0.10 
0.317 


அட்டவணை 16-2 . 


ஹெக்சேனுக்கு ( C.H14 ) 


= 29.908) 


6 CH , தொகுதிக்கு 6x4-618 


27.708 


2.200 


ஃ . 2 H க்கு 
பின்பு 1 H க்கு 


1.100 


2 H = 4.618 - 2.200 


ஒரு கார்பன் அணுவுக்கு CH , 
2 : 418 ) 


சில அணுக்கள் , அமைப்புகள் ஆகியவற்றுக்கான மதிப்புகள் 
அட்ட வணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . கணிக்கப்பட்ட மதிப்பு 


192 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


களுக்கும் , சோதனை மதிப்புகளுக்கும் உள்ள ஒற்றுமையும் பின் 
வரும் அட்டவணையின் மூலம் தெளிவாகும் . 


சேர்மம் 


மோலார் ஒளிமுறிவு 
கணக்கிடப் காணப்பட்ட 
பட்ட ( அளக்கப்பட்ட) 
மதிப்பு மதிப்பு 


12.91 


12 . 93 


16. 07 


16. 15 


21.42 


21.40 


அசெட்டிக் அமிலம் 
அசெட்டோன் 
குளோரோஃபார்ம் 
டை அல்லைல் 
பென்சீன் 
அல்லைல் ஆல்கஹால் 


28.78 


28 - 77 


26.31 


26.15 


17 


16.97 


அட்டவனை 16-3 . 


அணுக்களுக் 
குரிய- அணு 
மோலார் மாறிலி 


H 


80 
-98 


C 


196 


O ( OH இல் ) 
o ( c = 0 வில் ) 

S 


248 


-1 55 


அட்டவணை 16-4 . 


16-4 . ஒளிவிலக்க உயர்வு ( Opticai exaltation ) 

ஈரிணைப்பு , மூவிணைப்பு ஆகியவை மோலார் ஒளிவிலக்கத்தை 
உயர்த்துகின்றன . பென்சீன் வளையம் சிறு அளவே பாதிக்கிறது . 

சில சேர்மங்களில் சோதனை மதிப்பு , கணக்கிடப்பட்டதை 
விட மிக அதிகமாக இருக்கும் . இத்தகைய விதிவிலக்குகள் , 
ஒன்றுவிட்டொன்றாக அமைந்த ஈரிணைப்புகளைப் ( Conjugated 
double bonds ) பகுதியோ , முழுதுமோ திறந்த சங்கிலியில் 
உடைய சேர்மங்களில் காணப்படுகின்றன . 


மோலார். ஒளி விலகல் 


193 . 


எடுத்துக்காட்டாக , டை அல்லைலுக்குக் கணக்கிடப்பட்ட 
மதிப்பும் , சோதனை மதிப்பும் மிகவும் ஒத்துள்ளன . ஆனால் , அதன் 
ஐசோமர் , ஐசோ டை அல்லைலுக்குக் கணக்கிடப்பட்ட மதிப்பு , 
சோதனை மதிப்பைவிட மிகக் குறைவு . 
டை அல்லைல் , 

காணல் 
CH , = CH - CH - CH2 - CH = CH , 28-77 ( 4 ) 28.78 

கணக்கிடல் 
ஐசோ டை அல்லைல் , 
CH3 - CH = CH - CH = CH - CH , 29.87 

28.78 
இத்தகைய வேறுபாடுகள் ஸ்டைரீன் , அசெட்டோஃபீனோன் 
போன்ற மற்ற ஒன்றுவிட்டொன்றாக அமைந்த ஈரிணைப்புகளை 
யுடைய சேர்மங்களிலும் காணப்படுகின்றன . பென்சீன் வளையத் 
திலுள்ள இத்தகைய பிணைப்புகளுக்கு இவ் விளைவு கிடையாது , 
நேஃப்தலீன் , ஆந்த்ரசீன் போன்றவற்றிலுள்ளவற்றிற்கு இவ் 
விளைவு குறிப்பிடத்தக்க அளவு உண்டு . ஒன்று விட்டொன்றாக 
அமைந்த ஈரிணைப்புகளால் ஏற்படும் இத்தகைய அதிகரிப்பு 
களுக்கு ஒளிவிலக்கப் பண்பு உயர்வு ( Optical exaltation ) என்று 
பெயர் . 
16-5 . கலவைகள் ( Mixtures ) 

மூலக்கூறு எடைகள் M1- ம் M , - வும் கொண்ட இரு சேர் 
மங்களைக் கலந்தால் , கலவையின் மோலார் ஒளிவிலக்கம் 
[ RM ] ,, -வைப் பின் வருமாறு பெறலாம் . 

M1X ] + M, r , 
X 

Pmir 
இதில் , X1 , 12 ஆகியவை கூறுகளின் மோல் பின்னங்களாகும் . 

mm கலவையின் ஒளிவிலகல் எண் . 

P கலவையின் அடர்த்தி . 
[ RM ] ,,, தனித்தனி மோலார் ஒளி விலக்கங்களிலும் கூட்டுத் 
தொகையாகும் என அறியப்பட்டுள்ளது . அஃதாவது , 
[ RM ] ,,, = x [ RM1 ] , + x , [ RMA ) , 
ni 1 M. 

1 M. 

X 
+ 2 PP 

n21 

P , 
இத் தொடர்பு திண்மப் பொருள்களின் ஒளி விலகல் எண் 
களைப் பெறுவதற்குப் பயன்படுகிறது . திண்மப் பொருள்களை , 

மூ . மு - 12- A 


nm 


[ RM ] , , 


2 


mix 


3 


X1 

11 


2 


* , 


2 + 2 


194 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


ஒளிவிலகல் எண் n தெரிந்த கரைப்பானில் கரைத்துக் கரைசலின் 
ஒளிவிலகல் எண்ணை அளந்து ; இச் சமன்பாட்டைப் பயன்படுத் 
தினால் திண்மத்தின் ஒளிவிலகல் எண்ணும் , ஒளிவிலக்கமும் 
கிடைக்கும் . 


16-6 . பயன்கள் ( Applications ) 

டெர்ப்பீன்கள் , கேம்ஃபர்கள் ஆகியவற்றின் அமைப்புப் 
பற்றிய சிக்கல்களைத் தீர்ப்பதில் மிகவும் பயன்படுகிறது . சிறப்பாக 
ஒன்று விட்டொன்றமைந்த ஈரிணைப்புகளால் ஏற்படும் ஒளிப் 
பண்பு உயர்வு அமைப்புகளைத் தீர்மானிப்பதில் மிகவும் பயன் 
படுகிறது . 


கீட்டோ - ஈனால் இயங்கு சமநிலை ( Keto - enol tautomerism ) 

கீட்டோனில் உள்ள ஆக்சிஜனுக்கும் , ஈனாலில் உள்ள 
ஆக்சிஜனுக்கும் அணு ஒளிவிலக்கங்கள் 

வெவ்வேறானவை . 
எனவே , கீட்டோ - ஈனால் இயங்கு சமநிலையை அறிவதில் 
மோலார் ஒளிவிலக்கம் பயன்படுகிறது . 

சாதாரண வெப்ப 
நிலையில் அசெட்டோ அசெட்டிக் எஸ்ட்டருக்குரிய ( சோதனை ) 
மோலார் ஒளிவிலக்கம் 32.00 . 


கணக்கிடப்பட்ட மதிப்புகள் 


கீட்டோவுக்கு 31 * 57 CBs - C - CH , -COOC , H ; 

OH 

0 


- 


I_CH - C 


ஈனாலுக்கு - 82.82 CH : -C = Ca 

CH - c 


OC , H ; 


எனவே , எஸ்ட்டர் பெருமளவும் கீட்டோ அமைப்பிலேயே 
உள்ளது என அறியலாம் . அமைப்பை நோக்கின் , ஈனால் அமைப் 
பில் ஈரிணைப்புகள் ஒன்று விட்டொன்றாக உள்ளன . எனவே , 
ஒளி அதிகரிப்பு இருத்தல் வேண்டும் . காண்பதும் அதுவே . 


B ஈதாக்சி குரோட்டானிக் எஸ்ட்டருக்குரிய அளந்தறிந்த 
மதிப்பிற்கும் , கணக்கிட்டறிந்த மதிப்பிற்கும் உள்ள வேறுபாட் 
டின் மூலம் இதற்கு ஒளிவிலக்க உயர்வு 1-8 ஆகும் . எனவே , 
னால் வடிவத்தின் மதிப்பு = 32-62 + 1 • 8 = 34.42 ஆக இருத்தல் 


மோலார் ஒளி விலகல் 


195 


வேண்டும் . 

சா 

பதாரண நிலையில் அசெட்டோ அசெட்டிக் 
எஸ்ட்டரின் மோலார் ஒளிவிலகல் எண்ணை அளக்கும்பொழுது 
அதன் மதிப்பு 32.00 ஆக இருக்கிறது . எனவே , ஈனால் வடிவத் 
தின் விகிதத்தைப் பின் வருமாறு பெறலாம் . 


32.00 
34.42 


31-57 

x 100 = 15 % 
31.57 


மற்ற முறைகளில் கிடைப்பதைவிட இவ் விகிதம் சிறிது 
அதிகம் . இதற்குக் காரணம் கீட்டோ அமைப்பின் [ R ] b 0 • 2 
அலகு அதிகம் . மேலும் அசெட்டோ அசெட்டிக் எஸ்ட்டரின் 
ஈனால் அமைப்பில் ஹைட்ரஜன் பிணைப்பை உள்ளடக்கிய ஒரு 
வளைய அமைப்பு உள்ளது . இந்தப் பிணைப்பின் காரணமான 
மோலார் ஒளிவிலக்கத்தின் அளவு தெரியவில்லை . 


இது " 
17. ஒளி சுழற்சி 

( Optical Rotation ) 
17. ஒளி திருகல் ( Optical rotation ) 
17-1 . ஒரு தளப்படுத்தப்பட்ட ஒளி ( Plane polarised light ) 

சாதாரண ஒளி நேர்க்கோட்டு அலை இயக்கமுடையது . அலையில் 
அதிர்வுகள் , அலைசெல்லும் திசைக்குச் செங்குத்தாக உள்ளன . 
ஆயினும் அனைத்து அதிர்வுகளும் ஒரே தளத்தில் இருத்தல் 
வேண்டுமென்பதில்லை . 

ஏதாவது ஒரு முறையில் , அனைத்து 
அதிர்வுகளை அல்லது பகுதியை அவற்றின் தளங்களிலிருந்து 
ஒரே தளத்தில் அதிர்வுறச் செய்ய இயலுமானால் , அதனை ஒரு 
தளப்படுத்தப்பட்ட ஒளி ( Plane polarised light ) என்கிறோம் . 
சில புறப்பரப்புகளிலிருந்து ஒளிக்கதிர் மீளும்போதும் ( Reflected ) 
குறிப்பிடத்தக்க அளவு ஒருதளப்படுத்தலுக்கு உள்ளாகிறது . 
இருமடி ஒளிவிலக்கம் செய்யும் கேல்சைட் ( Calcite ) போன்ற 
படிகங்களினூடே ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளி செல்லும் 
போது , ஒரு தளப்படுதல் பெருமளவு காணப்படுகிறது . கேல் 
சைட்டின் புறப்பரப்பின் மீது ஒளி படும்போது படிகத்தின் இரு 
திசைகளில் உள்ள இரண்டு ஒளிவிலகல் எண்களுக்கேற்ப , ஒளி 
இரு கதிர்களாகப் பிளவுறுகிறது . இவ்விரு கதிர்களும் ஒன்றுக் 
கொன்று செங்குத்தான திசைகளில் ஒருதளப்படுத்தப்படுகின்றன . 
கேல்சைட் படிகத்தைத் தக்க வடிவத்தில் வெட்டினால் , இரு 
கதிர்களில் ஒன்றை முழு அகமீட்புக்கு ( Total internal reflection ) 
உள்ளாக்கலாம் . மற்றத் தளப்படுத்தப்பட்ட ஒளி , ஒரு தளப் 
வருகிறது . இங்ஙனம் தளப்படுத்தப்பட்ட ஒளியை ஒரு குறிப் 
பிட்ட தளத்தில் மட்டும் செல்ல அனுமதிக்கும் கேல்சைட் படி 
கத்துக்கு நைக்கல் பட்டகம் ( Nicol prism ) என்று பெயர் . 


. 


ஒரு நைக்கல் பட்டகத்தினின்றும் வெளிவரும் ஒருதளப் 
படுத்தப்பட்ட ஒளியின் தளத்தை அறிவது எளிது . மற்றோர் 
ஒத்த நைக்கல் பட்டகத்தை முதல் நைக்கல் பட்டகத்தினின்றும் 
வெளிவரும் தளப்படுத்தப்பட்ட ஒளியின் பாதையில் முதல் 
பட்டகத்தை வைத்துள்ள மாதிரியே வைத்தால் , தளப்படுத்தப் 


- 


ஒளிச் சுழற்சி 


197 


பட்ட கதிர் இரண்டாவது பட்டகத்தினூடே எளிதில் செல்லும் . 
இரண்டாவது பட்டகத்தைத் திருப்பினாலோ , சுழற்றினாலோ , 
* மிகக் குறைந்த ஒளியே அதனூடு பாயும் . ஏனெனில் 2 ஆவது 
பட்டகத்தின் அனுமதிக்கும் தளங்கள் , தளப்படுத்தப்பட்ட கதி 
ரின் அதிர்வுகளுக்கு இணையாக இல்லை . இரண்டாவது பட்ட 
கத்தை முதலாவது பட்டகத்திற்கு 90 ° -யில் வைத்தால் கதிர் 
முழுவதும் துண்டிக்கப்பட்டுவிடும் . இதனை விளக்குவதற்கு 
ஸ்டூவேர்ட் ( Stewart) ஒரு நல்ல எடுத்துக்காட்டைக் கொடுத் 
தார் . ஒரு மேசையின்மேல் இரண்டு புத்தகங்கள் இருப்பதாகக் 
கொள்வோம் . முதல் புத்தகத்தினூடே ஓர் அடிக்கோலைச் 
செருகுவோம் . இரண்டாவது புத்தகம் படத்தில் காட்டியவாறு 


படம் 17-1 . 


முதலாவது புத்தகத்துக்கு இணையாக வைக்கப்பட்டால் , அடிக் 
கோல் இரண்டாவது புத்தகத்தினூடு செல்லும் . இரண்டாவது 
புத்தகத்தைச் சிறிது சுழற்றினால் அடிக்கோல் அதனூடே செல்ல 
இயலாது . இதில் அடிக்கோலைத் தளப்படுத்தப்பட்ட ஒளிக்கு 
ஒப்பிடலாம் . புத்தகங்களை நைக்கல் பட்டகங்களுக்கு ஒப்பிடலாம் . 


சில பொருள்கள் தளப்படுத்தப்பட்ட ஒளியின் பாதையில் 
வைக்கப்பட்டால் , தளத்தை வலப்பக்கமாகவோ , இடப்பக்க 
மாகவோ திருகுகின்றன . ( கடிகாரமுள் சுற்றும் திசையிலோ , 
எதிர்த்திசையிலோ திருகுகின்றன ) . இத்தகைய பொருள்கள் 
படிகங்களாகவோ , நீர்மங்களாகவோ இருக்கலாம் . இவற்றிற்கு 
ஒளியியல் தன்மையுள்ள அல்லது ஒளி சுழற்றும் தன்மையுள்ள 
( Optically active ) பொருள்கள் என்று பெயர் . 


வலப்பக்கச் சுழற்சியுடையவற்றிற்கு வலம் சுழற்றிகள் 
( Dextro - rotatory ) என்றும் , இடப்பக்கம் சுழற்சியுடையவற்றிற்கு 
இடம் சுழற்றிகள் ( Laevo - rotatory ) என்றும் பெயர் . ஒளி 
சுழற்றும் பொருள் படிகமாயின் , அதன் சமச்சீரற்ற தன்மை , 
திண்ம நிலையில் அதன் மூலக்கூறுகள் அமைந்துள்ள விதத்தினால் 
ஏற்படுகிறது . 

மூ . மு . - 13 


198 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


எடுத்துக்காட்டாகக் குவார்ட்ஸ்படிகம் ஒளிதிருகும் தன்மை 
யுடையது . உருகிய குவார்ட்ஸ் இத் தன்மையற்றது . ஒரு 
பொருளின் கரைசல் , ஒளி சுழற்றும் தன்மையுடையதாயின் , 
சமச்சீரற்ற தன்மை மூலக்கூறுகளிலேயே உள்ளது . எடுத்துக் 
காட்டாக , லேக்டிக் அமிலம் அல்லது குளுக்கோஸ் கரைசலில் 
சமச்சீரற்ற தொகுதி அமைப்பே , ஒளி சுழற்றும் தன்மைக்குக் 
காரணம் . 


17-2 . ஒளிச் சுழற்சியை அளவிடல் ( Determination of optical 

rotation ) 
ஒளிச் சுழற்சியின் அளவு , ஒளிச் சுழற்சி மானியால் ( Polari 
meter ) அளக்கப்படுகிறது . இதில் இரண்டு நைக்கல் பட்டகங்கள் 
உள்ளன . ஒன்றுக்கு . ஒருதளப்படுத்தி ( Polariser ) என்று பெயர் . 
இதன் வழியாக ஒரு நிறக் கதிர் ( Monochromatic ray ) செலுத் 
தப்படுகிறது . இப் பட்டகம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது . 
இரண்டாவது நைக்கல் பட்டகத்துக்குப் பகுப்பி ( Analyser ) என்று 
பெயர் . இது சுழலும் 

தட்டின் மேல் , முன்னதனுடன் ஒரே 
அச்சில் இருக்குமாறு (Coaxially ) பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது . 
முதல் பட்டகத்தினின்றும் வெளிவரும் தளப்படுத்தப்பட்ட ஒளி 
இரண்டாவது பட்டகத்தின் மேல் விழுகிறது . இரண்டாவது 
பட்டகம் , முதலாவது பட்டகத்துக்கு 90 ° -யில் இருந்தால் , பகுப் 
பானுக்கு மறுபுறத்திலிருந்து ஒரு தொலைநோக்கிக் கருவியால் 
( Telescope ) பார்த்தால் , முழுதும் இருட்டாகத் 

இருட்டாகத் தெரியும் . 
இத்தகைய அமைப்புப் படத்தில் காட்டப்பட்டுள்ளது . 


( DDT) 


mmHA 


110 


S 


T 


D 


X 


B A 


படம் 17-2 . 


ஆனால் நடைமுறையில் தளப்படுத்திக்குப்பின்னால் துளையைப் 
( Slit ) பாதி மூடும் அளவுக்கு ஒரு சிறு நைக்கல் பட்டகம் வைக்கப் 
படுகிறது . இதன் வழியாகச் செல்லும் கதிர் , பாதி அலை நீளம் 
நிலைமையில் மாற்றப்படுகிறது . எனவே , தளப்படுத்திக் குழாயில் 
இரு தளப்படுத்தப்பட்ட கதிர்கள் வெளிவருகின்றன . இவை 
பகுப்பியின் வழியாகச் சென்று நாம் காணும் புலத்துக்கு இரண்டு 
பாதிகளிலும் , இரு வேறுபட்ட ஒளிச் செறிவுகளை உண்டாக்கு 
கின்றன . பகுப்பியை ஒரு குறிப்பிட்ட இடம்வரை சுழற்றினால் , 
ஒரு கதிர் முழுதும் துண்டிக்கப்படுகிறது . மற்றொன்று ஒரு பகுதி 


ஒளிச் சுழற்சி 


199 


மட்டும் மறைகிறது . எனவே , புலத்தின் ஒருபாதி இருளடைந்தும் , 
மறுபாதி ஒளி பொருந்தியும் காணப்படுகின்றன . பகுப்பியை 
மேலும் சுழற்றினால் , ஓர் இடத்தில் இரண்டாவது கதிர் 
மறைந்தும் , முதல் கதிர் பகுதியும் செல்லும் . இவ்விடத்தில் , 
முன்னர் இருளடைந்து காணப்பட்ட பாதி இப்போது ஒளி 
பொருந்தியும் , ஒளிபொருந்திக்காணப்பட்ட பாதி இருளடைந்தும் 
காணப்படும் . இவ் விரண்டுக்கும் இடைப்பட்ட ஓர் இடத்தில் , 
புலம் முழுதும் சீராக ஒளி பொருந்தியோ , முழுதும் சீராக இரு 
ளடைந்தோ காணப்படும் . ஒளிமுனைவு மானியை இவ்விடத்தில் 
இருக்குமாறு செய்தல் வேண்டும் . இதற்கு ஒளிமுனைவு மானியின் 
தொடக்கப்புள்ளி என்று பெயர் . இவ்விடத்தில் வட்டத் தகட்டி 
லுள்ள அளவைக் குறித்துக் கொள்ளலாம் . 

ஒளிச் சுழற்சி அளவிடப்பட வேண்டிய நீர்மம் அல்லது கரை 
சலைக் குறிப்பிட்ட நீளமுள்ள ( 10 அல்லது 20 செ.மீ. ) குழாயில் 
எடுத்துக்கொள்ளல் வேண்டும் . இக் குழாய் தளப்படுத்திக்கும் , 
வகுப்பிக்கும் இடையில் ஒரே அச்சில் வைக்கப்படுகிறது . நீர்மம் 
தளப்படுத்தப்பட்ட கதிரின் தளத்தைத் திருகுகிறது . புலம் 
சீரற்று ஒளியுடன் காணப்படும் . பகுப்பியை முன்போலவே 
சீராக ஒளி பொருந்திக் காணப்படும்வரை சுழற்றல் வேண்டும் . 
புது இடத்தில் தகட்டில் உள்ள அளவைக் குறித்துக் கொள்ளல் 
வேண்டும் . 

இரண்டு அளவுகளுக்கும் இடையிலுள்ள வேறு 
பாடே , நீர்மம் அல்லது கரைசலால் ஒளி சுழற்றப்பட்ட கோண 
மாகும் . இங்ஙனம் ஒரு பொருளின் ஒளி சுழற்றும் தன்மையை 
அளவிடலாம் . ஒளி சுழற்றப்பட்ட கோணம் , பொருளின் தன் 
மையைப் பொறுத்தது . 


சுழற்சியின் அளவு , பல காரணிகளைப் பொறுத்தது . அவை 
யாவன : 
( 1 ) பொருளின் அடர்த்தி அல்லது செறிவு ( Density or 

concentration ) 
( 2 ) வெப்பநிலை 
( 3 ) ஒளியின் அலை நீளம் ( Wavelength ) 
( 4 ) பொருளின் ஊடே கதிர் செல்லும் நீளம் . 


பொருளின் 
குறிக்கிறோம் . 


சுழற்றும் திறனை , அலகு சுழற்று திறனால் 


( 4 ) - 1 


... 


... 


... 


( 1 ) 


- 


200 


மூலக்கூறு அமைப்புகளை ..... ... இயற்பியல் முறைகள் 


இதில் , d , t வெப்ப நிலையில் தளப்படுத்தப்பட்ட கதிரின் 

காணப்பட்ட சுழற்சி 
1 நீர்மத்தின் நீளம் ( டெசி மீட்டரில் ) 

d நீர்மத்தின் அடர்த்தி 
C , செறிவை உடைய கரைசலாயின் ( c கிராம்கள் / க.செ.மீ . ) 


= 


( 4 ) - * 


( 2 ) 


... 


A 


எனவே , அலகு ஒளிச்சுழற்சி என்பது , ஒரு மி.லி. - ரில் 1 கிராம் 
பொருளைக் கொண்ட 10 செ.மீ. நீளமுள்ள கரைசலால் ஒளி" 
சுழற்றப்படும் கோணமாகும் . அலகு ஒளிச் சுழற்சி , ஒளி சுழற்றும் 
பொருளின் தன்மையைப் பொறுத்ததாகும் . மோலார் 

ஒளி 
சுழற்றும் தன்மை , 

M 
dM 

( 3 ) : 
A 
1874 - ல் வான்ட்ஹாஃபும் ( Vant Hoff ) , லீபெல்லும் ( Le Bell ) 
தனித்தனியே , ஒளிச் சுழற்சிக்கும் , மூலக்கூறின் சமச்சீரற்ற 
தன்மைக்கும் உள்ள தொடர்பைக் கொடுத்தனர் . பெரும்பாலான 
ஒளி சுழற்றும் பொருள்கள் , கரிமச் சேர்மங்கள் , அவற்றின் மூலக் . 
கூறில் ஒரு கார்பன் அணுவிலாவது , நான்கு இணைதிறன்கள் , 
நான்கு வெவ்வேறு கோவைகள் அல்லது அணுக்களால் நிறைவு 
படுத்தப்பட்டிருக்கும் . இத்தகைய கார்பன் அணுவுக்குச் சீர்மை 
யிலடங்காக் ( Asymmetric ) கார்பன் அணு என்று பெயர் ... 
பொதுவாக * ஆல் குறிக்கப்படும் . 
17-3 . ஒரு சில எளிய எடுத்துக்காட்டுகள் ( Some simple 

examples ) 


OH 


H₃C . 


C2Hs 


THC- COOH 


--- 


H 


லேக்டிக் அமிலம் 


CH2OHI 
ஐசோ அமைல் 
ஆல்கஹால் 


OH 


C C - C 

| 
OH OH H 
குளுகோஸ் 


--- 


-- 


C - C - H 

1 
ОН ОН 


ஒளிச் சுழற்சி 


201 


நைட்ரஜன் , சல்ஃபர் ஆகியவற்றைக் கொண்ட சில கனிமச் 
சேர்மங்களிலும் இத்தன்மை காணப்படுகிறது . சீர்மையிலடங்காக் 
கார்பன் அணுவைக் கொண்டிராத சில கரிமச் சேர்மங்களிலும் 
இது காணப்படுகிறது . இதற்குக் காரணம் , மூலக்கூறு , புற 
வெளியில் ஒரு சுருள் ( Spiral ) வகை மூலக்கூறைப் போல் 
அமைந்து சமச்சீர்மையற்றிருப்பதே ஆகும் . 


வான்ட் ஹாஃபின் கொள்கைப்படி , கார்பன் அணுவின் 
நான்கு இணைதிறன்களும் ஒரு 

ஒரு நான்முகியின் ( Tetrahedron ) 
நான்கு மூலைகளுக்கும் விசைப்படுத்தப்படுகின்றன . கார்பன் 
அணு மையத்திலுள்ளது . நான்கு தொகுதிகளும் வெவ்வேறாயின் , 
புறவெளி அமைப்பு மாதிரிகளைக் கொண்டு தொகுதிகளை இருவித 
மாக அமைக்கலாம் எனக் காட்டலாம் . இவ் விரண்டு அமைப்பு 
களும் ஒன்றுக்கொன்று கண்ணாடிப் பிம்பங்கள் ; ஒன்றின் 
மேலொன்றைப் பொருத்த இயலாது . ஒன்று ஒளியை வலப் 
பக்கம் சுழற்றுமானால் , மற்றது இடப்பக்கம் சுழற்றும் . 


I 


H 


C.AOH 


COOH 


HOOC 


CH : 


OH 


но 


s 


HIC 


COOH 


Hooc 


படம் 17-3 . 


மற்ற வேதியியல் , இயற்பியல் பண்புகளில் மாற்றம் இராது . 
இரண்டு அமைப்புகளின் , சம மோலார் அளவுகளைக் கலந்தால் , 
இரண்டின் சுழற்சிகளும் ஒன்றையொன்று மாய்த்துக் கலவை 
சுழற்சியற்றதாக இருக்கும் . இத்தகைய கலவைக்குச் சுழிமாய் 
கலவை ( Racemic mixture or form ) என்று பெயர் . வேதியியல் 
ஆய்வுக் கூடங்களில் தொகுத்துப் பெறப்படும் ஒளிச்சுழற்சியுடைய 
சேர்மங்கள் யாவும் சுழிமாய் கலவைகளாகவே கிடைக்கின்றன . 
கரிம வேதியியலாளர்கள் , இக் கலவைகளை வலஞ்சுழி , இடஞ்சுழி 


202 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


அமைப்புகளாகப் பிரிப்பதற்கான ( Resolution ) முறைகளைக் 
கண்டறிந்துள்ளார்கள் . ஒரு மூலக்கூறில் , வலஞ்சுழி உண் 
டாக்கும் ஒரு சமச்சீர்மையற்ற ஒரு கார்பன் அணுவும் , இடஞ்சுழி 
உண்டாக்கும் ஒரு சமச்சீர்மையற்ற கார்பன் அணுவும் இருப்பின் , 
ஒளிச் சுழற்சி குறைந்துவிடும் . இரண்டு கார்பன் அணுக்களிலும் 
ஒரே தொகுதிகள் இருந்தால் ( டார்ட்டாரிக் அமிலத்தில் இருப்பது 
போல் ) ஒளிச் சுழற்சி பூஜ்யமாகும் . இதற்குக் காரணம் அகச் 
சமன்செய்தல் ஆகும் . இத்தகைய வகைக்கு மீசோ வகை 
( Mesoform ) என்று பெயர் . இங்ஙனம் டார்ட்டாரிக் அமிலத்தில் 
நான்கு வகைகள் உண்டு . 
( 1 ) வலஞ்சுழி -இரண்டு கார்பன் அணுக்களும் வலஞ்சுழி 

தன்மையுடையவை . 
( 2 ) இடஞ்சுழி - இரண்டு கார்பன் அணுக்களும் இடஞ்சுழி 

தன்மையுடையவை . 
( 3 ) மீசோ 

- ஒரு கார்பன் அணு வலஞ்சுழி தன்மை 
யுடையது . மற்றொன்று இடஞ்சுழி தன்மை 

யுடையது ( அகச்சமன் செய்தல் ) 
( 4 ) சுழிமாய் கலவை- d ( வலஞ்சுழி ) , 1 ( இடஞ்சுழி ) ஆகிய 
அமைப்புகளின் சமமோலார் கலவை . 


COOH 


COOH 


CoOH 

| 
H - C OH 


1 
+ 


H0 -- C - H 


| 


H - C - OH 
-------- 
H - C - 0H 


H - C - 0H 


HOCH 

| 
COOH 


1 


COOH 


COOH 


( 1 ) அமிலம் 


( - ) அமிலம் 


மீசோ அமிலம் 


படம் 17-4 . 


ஒவ்வோர் ஒளிக் கிளர்வுக்குரிய இடமும் , இரண்டு அமைப்பு : 
களைத் தரக்கூடும் . எடுத்துக்காட்டாக , 4 சமச்சீர்மையற்ற 
கார்பன் அணுக்களையுடைய குளுக்கோஸ் போன்ற சேர்மங்கள் 
2 * அல்லது 16 வகை அமைப்புகளைக் கொண்டிருக்கும் . எனவே , 
ஒளிச் சுழற்சி பற்றிய ஆய்வு , சில மூலக்கூறுகளின் புறவெளி 
உருவமைப்புப் பற்றிய விவரத்தை நமக்குத் தருகிறது . பலவகைச் 
சர்க்கரை மூலக்கூறுகளின் அமைப்புகளை உறுதி செய்வதில் 
இத்தகைய ஆய்வுகள் நமக்குத் துணை செய்திருக்கின்றன . 


ஒளிச் சுழற்சி 


203 


பயிற்சி 


ஒரு பொருளின் 6 • 15 கிராம் , 100 க.செ.மீ. ஆல்கஹாலில் 
கரைக்கப்பட்டது . இதில் ஒரு பகுதி 5 செ.மீ. நீளமுள்ள சுழற்சி 
மானிக் குழாயில் ( Polarimeter ) எடுத்துக் கொள்ளப்பட்டது . 
அதற்குரிய ஒளிச் சுழற்சி 1 • 20 . அப் பொகுளின் அலகு சுழற்சித் 
திறனைக் கணக்கிடுக . அதே கரைசலை இருமடங்காக நீர்த்து 
50 செ.மீ. நீளமுள்ள குழாயில் எடுத்துக்கொண்டால் ஏற்படும் 
சுழற்சி எவ்வளவு ? 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography ) 


1. Text Book of Physical Chemistry by S. GLASSTONE 


2. Principles of Physical Chemistry by B. R. PURI AND 

L. R. SHARMA 


3. Physical Chemistry 


by P. C. RAKSHIT 


4. Essenitals of Physical Chemistry by B. S. BAHL AND 

G. D. TULI 


05. Physical and Theoretical Chemistry by C. D. GEORGE, 

P. M. THOMAS 

AND 
C.D. JOSEPH 


6. Elementary Physical Chemistry 


by S. R. PALIT 


7. Modern Methods of Chemical Analysis 

by PEEKSOCH AND SHIELDS 


8. Instrumental Methods of Analysis by WILLARD , MERRIT 

AND DEAN 


9. Organic Chemistry 


by MORRISON and BOYD 


10. Advanced Organic Chemistry 


by JERYY MARCH 


11. Physical Chemistry 


by G. M. BARROW 


மேலும் பல நூல்களும் , ஆய்வுக் கட்டுரைகளும் 

by DRAGO . 


கலைச்சொற்கள் 


AAL 


Absorption co - efficient 


- 


Absorption spectrum 
Amplitude 
Analyser 
Analysis 
Anharmonicity constant 


உட்கவர்தல் குணகம் அல்லது 

உட்கவர்தல் எண் 
உட்கவர் நிறநிரல் 
வீச்சு 
பகுப்பி 
பகுப்பு 
இசை இயக்கமற்ற தன்மை 

மாறிலி 
முரணிய ஸ்டோக் வரிகள் 
இணக்கம் 
கிடைத்தன்மை 
தூய்மையான , உகந்த மாதிரி 


Antistokes lines 
Association 
Asymptotic nature 
Authentic sample 


B 


- 


Band group 
Band head 
Band spectrum 
Body centered cubic 
Bond length 
Bond moment 


பட்டைத் தொகுதி 
பட்டைத் தலை 
பட்டை நிற நிரல் 
கனசதுர மைய 
பிணைப்பின் நீளம் 
பிணைப்பின் உந்தம் 


C 


Capacitance 
Cathode ray diffraction 


Cell 
Centre of symmetry 


கொள்ளளவு 
கேதோட் கதிர் விளிம்பு 

வளைவடைதல் 
சிறுகலன் 
சீர்மை மையம் அல்லது 

சீர்மைப் புள்ளி 
கொடுக்கிணைப்பு : 
வேதிப் பிணைப்பு 
வட்டவடிவ அளவுகோல் 
ஒருபக்க ஐசோமர் , ஒருபக்க 
மாற்று 


Chelate bond 
Chemical bond 
Circular scale 
Cis - isomer 


206 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


Coalesce 
Coaxial 
Co - efficient of viscosity 
Colligative 
Compton effect 
Concentration 
Conchoidal 
Conjugated 


ஒன்றுசேர்தல் , ஐக்கியமாதல் 
ஒரே அச்சில் 
பாகுத்தன்மைக் குணகம் 
எண்ணிக்கைசார் 
காம்ப்டன் விளைவு 


செறிவு 


Constitution 
Continuous spectrum 
Co - ordinate covalent bond 
Counterpoised 
Crystal lattices 
Crystallography 


தளப்பிளவு அற்ற 
ஒன்றுவிட்டொன்றாக. 

அமைந்த 
அமைப்பு 
தொடர் நிறநிரல் 
ஈதல் பிணைப்பு 
சமன் செய்யப்பட்டது 
படிகக் கூட்டமைப்புகள் 
படிகவியல் 


D 


- 


Density 
Detection and study 
Dextrorotatory 
Diamagnetism 


Dielectric constant 
Diffuse 
Dipole moment 
Dispersion 
Dissociation energy 
Distortion polarization 
Distribution function 
Duplet 


அடர்த்தி 
கண்டு , அறிதல் 
வலஞ்சுழி 
டயாகாந்தத் தன்மை , காந்த 

விலக்கத் தன்மை 
மின்கோடு புகுஎண் 
பரவலான , மங்கிய 
இருமுனை திருப்புதிறம் 
சிதறல் 
பிரிகைச் சக்தி ( ஆற்றல் ) 
இடப்பெயர்ச்சி முனைவாக்கம் 
பகிர்தல் காரணி 
இரட்டை 


E 


Edge 
Elastic 
Electrical polarization 
Electron diffraction 


ஓரம் 
மீளும் தன்மையுள்ள 
மின் முனைவாக்கம் 
எலக்ட்ரான் விளிம்பு வளை 

வடைதல் 
எலக்ட்ரான் நிற நிரல் 
எலக்ட்ரான் சுழற்சி 
உடனிசைவு 


Electronic spectrum 
Electron spin resonance 


ப 


கலைச்சொற்கள் 


207 


Electrostatics 
Elements of symmetry 
Emission spectrum 
Energy level 
Experiment 
Extinction co - efficient 
Extremities 


மின் நிலை இயல் 
சீர்மை மூலங்கள் 
வெளிவிடு நிற நிரல் 
சக்திமட்டம் 
சோதனை 
அழிவுக்குணகம் 
ஓரங்கள் , எல்லைகள் 


F 


Face centered cubic 
Far infra red 
Ferromagnetism 
Field strength 
Fluidity 
Force constant 
Form of a crystal 
Fundamental bands 


பக்க மையக் கனசதுர 
சேய்மைப் புறச்சிவப்பு 
ஃபெர்ரோ காந்தப் பண்ட 
புலவலிமை 
ஓடும் தன்மை 
விசை மாறிலி 
படிக வடிவம் 
அடிப்படைப் பட்டைகள் 


- 


G 


Glancing angle 
Ground state 


தொடுகோணம் 
தாழ்மட்டம் 


H 


- 


Habit 
Homogeneous 
Hyperfine structure 


( படிகத்தின் ) புற உருவம் 
ஒருபடித்தான , ஒருசீரான 
மீநுண் அமைப்பு 


Induced moment 
Inelastic 
Inference 
Infra red 
Integration 
Interaction 
Intercept 
Interfacial angle 
Interference 
Interference effect 
Isomorphism 
Isotope effect 


தூண்டல் உந்தம் 
மீள்தன்மையற்ற 
அனுமானம் , தீர்மானம் 
புறச்சிவப்பு 
தொகை காணல் 
இடையீடு , ஈர்ப்பு 
குறுக்குவெட்டு நீளம் 
பக்க இடைக்கோணம் . 
குறுக்கீடு 
குறுக்கீட்டு விளைவு 
ஒத்த படிக உருவுடைமை 
ஐசோடோப் விளைவு 


208 


மூலக்கூறு அமைப்புகளை 


... இயற்பியல் முறைகள் 


KI 


Keto - enol tautomerism 


கீட்டோ - ஈனால் இயங்கு 
சமநிலை 


L 


இடஞ்சுழி 


Laevo - rotatory 
Law of Constancy of 

Symmetry 
Layer 
Layer thicknees 


- 


Lenses 
Line of symmetry 
Line spectrum 
Low resolution 


சீர்மைமாறா விதி 
அடுக்கு , தளம் 
அடுக்குக் குறுக்குவெட்டு 

அகலம் 
லென்சுகள் , வில்லைகள் 
சீர்மை வரி 
வரி நிற நிரல் 
குறைந்த பிரிகை 


M 


- 


Magnetic rotation 
Magnetic susceptibility 
Mass 
Mathematical expression 
Meso form 
Micro - wave 
Minimum 
Model 
Molar polarization 
Molar refraction 
Molecular spectra 
Moment of inertia 
Monochromatic ray 
Multiple bond 


காந்தச் சுழற்சி 
காந்த ஏற்புத்திறன் 
பொருள் திணிவு 
கணித வாய்பாடு 
மீசோ அமைப்பு 
மைக்ரோ அலை , நுண் அலை 
நீசம் 
மாதிரி 
மோலார் மின்முனைவாக்கம் 
மோலார் ஒளிவிலகல் எண் 
மூலக்கூறு நிறநிரல்கள் 
நிலைம உந்தம் 
ஒரு நிறப்படுத்தப்பட்ட கதிர் 
பல்லிணைப்பு 


N 


Near infra red 
Nicol prism 
Non -bording 
Non - polar 
Non - symmetrical 
Nuclear magnetic resonance 


அண்மைப் புறச்சிவப்பு 
நைக்கல் பட்டகம் 
பிணைப்பில் ஈடுபடாத 
மின்முனையற்ற 
சீரற்ற தன்மை 
அணுக்கருக்காந்தஉடனிசைவு 


- 


கலைச்சொற்கள் 


209 


0 


Observation 
Octahedron 
One - dimensional lattice 
Opaque 
Optical activity 
Optical exaltation 
Optical rotation 
Order of reflection 
Orientation polarization 


நோக்குதல் , காணுதல் 
எண்முகி 
ஒருபரிமாணக் கூட்டமைப்பு 
ஒளி உட்புகாத 
ஒளி சுழற்றும் தன்மை 
ஒளி விலக்க உயர்வு 
ஒளிச் சுழற்சி , ஒளித் திருகல் 
மீட்பின் வகை அல்லது தரம் 
ஆற்றுப்படும் மின்முனை 

வாக்கம் 
அதிர்வு வரையி 
மேற்பட்டைகள் 


- 


Oscillograph 
Overtones 


- 


P 


Pair 
Parabola 
Parachor 
Paramagnetfsm 


- 


Parameters 
Permeability 


Photocell or photo electric 

cell 
Plane fracture 
Plane of symmetry 
Plane polarized light 
Polarimeter 
Polarizability 
Polarizer 
Potential energy curves 
Powder diffraction method 


ஜோடி , இரட்டை 
பேராபோலா 
பேரக்கார் 
பேராகாந்தப் பண்பு , காந்தம் 

கவர்தன்மை 
காரணிகள் 
ஊடுருவ விடும் தன்மை 

( காந்தம் ) 
ஒளி மின்கலன் அல்லது 

ஃபோட்டோ மின்கலம் 
தளப்பிளவு 
சீர்மைத் தளம் 
ஒருதளப்படுத்தப்பட்ட ஒளி 
ஒளிச்சுழற்சி மானி 
மின்முனைவாக்கத்திறன் 
ஒருதளப்படுத்தி 
நிலைச்சக்தி வரைகோடுகள் 
தூள் விளிம்பு வளைவடைதல் .. 

முறை 
முன்கூட்டியே சிதைவுறல் 
முன்னோடி அளவுகள் 
பட்டகம் 


Pre - dissociation 
Primitive translations 
Prism 


210 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


Q 


Quantum mechanics 
Quantized 


குவான்டம் இயக்கவியல் 
குவான்டம் அளவுக்குட் 
பட்டது அல்லது குவான்ட் 
டைஸ் செய்யப்பட்டது 


R 


Racemic mixture 
Radial distribution 
Rational intercepts 
Receiver 
Recorder 
Refrachor 
Refractive index 
Repulsion 
Resolution 
Resolving power 
Restrictions 
Rheochor 
Rigid rotator 
Rotating crystal method 
Rotational spectra 


சுழிமாய் கலவை 
ஆரப் பகிர்வு 
குறுக்குவெட்டு விகிதம் 
வாங்கி , கொள்வான் 
பதிவி 
ரிஃப்ரேக்கார் 
ஒளிவிலகல் எண் 
விலக்கம் , வெறுப்பு 
பிரித்தல் 
பிரிப்புத்திறன் 
கட்டுப்பாடுகள் , நிபந்தனைகள் 
ரியோக்கார் 
வளையாத ( நெகிழாத ) சுழலி 
சுழலும் படிகமுறை 
சுழற்சி நிற நிரல்கள் 


- 


S 


* 


Scientific method 
Selection principle 
Series 
Set of axes 
Shielding effeet 
Shift 
Simple cubic 
Simple harmonic motion 
Simple harmonic oscillator 
Sines of the angles 
Slope 
Solution of equation 
Special light filters 
Specifik -gravity 
Specific heat 
Specific refraction 
Specific susceptibility 


அறிவியல் முறை 
தெரிந்தெடு கொள்கை 
ஒழுங்குகள் 
அச்சுத் தொகுதி 
சூழும் விளைவு 
இடப்பெயர்வு , இடமாற்றம் 
எளிய கனசதுர 
எளிய இசை இயக்கம் 
எளிய இசை இயக்க அதிர்வு 
கோணங்களின் சைன்கள் 
சாய்வு 
சமன்பாட்டின் தீர்வு 
சிறப்பான ஒளி வடிப்பான்கள் 
ஒப்படர்த்தி 
சுயவெப்பம் 
சுய ஒளிவிலக்கம் 
சுயகாந்த ஏற்புத்திறன் 


- 


கலைச்சொற்கள் 


211 


Specific volume 


Spectrometer 
Spectrophotometer 
Statistical mechanics 
Stokes lines 
Structural Theory 
Suffix 
Superimposed 
Surface 
Surface tension 
Synthesis 
Systems 


சுய பருமன் அல்லது கன 

அளவு 
நிறல் நிரல் அளவி 
நிற நிரல் ஒளி அளவி 
புள்ளிவிவர இயக்க இயல் 
ஸ்டோக் வரிகள் 
அமைப்புக்கொள்கை 
தொங்கல் 
மேற்பொருந்திய 
புறப்பரப்பு 
புறப்பரப்பு இழுவிசை 
தொகுப்பு 
அமைப்பு வகைகள் 


T 


Tautomerism 
Telescope 
Terms 
Tetrahedron 
Thickness 
Three - dimensional lattice or 

Space lattice 


Thermodynamic properties 


இயங்கு சமநிலை 
தொலைநோக்கி 
பகுதிகள் , காரணிகள் 
நான்முகி 
குறுக்குவெட்டு அகலம் 
முப்பரிமாணக் கூட்டமைப்பு 
அல்லது புறவெளிக் 
கூட்டமைப்பு 
வெப்ப இயக்க இயல் 

பண்புகள் 
வெப்ப அளவைக் கருவி 
முழுஅக மீட்பு 
மாறுபக்க ஐசோமர் , மாறுபக்க 

மாற்று 
இயக்கச் சக்தி , சலனச் சக்தி 
பரப்பும் சக்தி 
ஒளி ஊடுருவ விடும் ( தன்மை ) 
இருபரிமாணக் கூட்டமைப்பு : 


- 


* Thermopile 
Total internal reflection 
Trans isomer 


- 


- 


Translational energy 
Transmittance 
Transparant 
Two - dimensional lattice 


U 


Ultraviolet 
Unpaired 


புற ஊதா 
தனித்த , இணையாத 


V 


Vector 


வெக்டார் , திசை , அளவுசார் 

பண்பு 
அதிர்வு - சுழற்சி நிறநிரல்கள் 


Vibrational- rotational spectra 


212 


மூலக்கூறு அமைப்புகளை 


இயற்பியல் முறைகள் 


Violent 
Viscosity 
Visible region 
Volume susceptibility 


கிளர்ச்சியுற்ற 
பாகுத் தன்மை 
புலனாகும் பகுதி 
கன அளவு காந்த ஏற்புத் 
திறன் | 


Wave equations 
Wave functions 
Wave front 
Wave length : 
Wave mechanics 
Wave number 
Weiss indices 


W 

அலைச் சமன்பாடுகள் 
அலைக்காரணிகள் 
அலைப்பாதை 
அலை நீளம் 
அலை இயக்க இயல் 
அலை எண் 
வீஸ் எண்கள் 


X 


X - ray diffraction 


X- கதிர் விளிம்பு வளைவடை 
தல் 


Z 


Zero point energy 


தாழ்வு மட்ட ஆற்றல் 


